` இகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி — 
்‌ சங்கராச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


<> 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதற்பதிப்பு: அக்டோபர்‌, 1993 
பின்‌௮ட்டை ஓவியம்‌. சில்பி 


விலை ரூ.9 


“தெய்வத்தின்‌ குரல்‌” 
பட்டது. 
ஆனந்த விகடன்‌, ரர வ வை வ வ வ வ வை வைய 
757, அண்ணா சாலை,” 
சென்னை600 - 002. 


(வானதி பதிப்பகம்‌) மூன்றாம்‌ பகுதியிலிருந்து தொகுக்கப்‌ 


0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


- மூக, கனிவாழ்க்உக 
நெறிகள்‌ 


சிவாஜி தன்‌ ராஜ்யத்தையே ஸமர்த்த ராமதாஸின்‌ AE 
யில்‌ குருதக்ஷிணையாகப்‌ போட்டுவிட்டு, அவர்‌ பெயரில்தான்‌ 
ராஜ்யபாரம்‌ பண்ணினான்‌. அப்படியிருந்தும்‌ ராமதாஸ்‌ மாது 
கரி' பிக்ஷைதான்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌ *. 


தங்கள்‌ பொருட்டுப்‌ பிறத்தியாரைச்‌ சிரமப்படுத்தக்‌ கூடாது 
என்ற உசந்த கொள்கைதான்‌ இதற்குக்‌ காரணம்‌. 


ஆகவே வெளியிலே ஸோஷல்‌ ஸர்வீஸ்‌ செய்பவனாகப்‌ 
பேர்‌ வாங்கிவிட்டு, வீட்டிலே இவன்‌ மற்றவர்களின்‌ ஸர்வீஸை 
வாங்கிக்‌ கொள்கிறானென்றால்‌ அது 'ஹம்பக்‌'தான்‌. 


ஆனால்‌ வீட்டுக்‌ காரியம்‌, சொந்தக்‌ காரியம்‌ என்பதும்‌ 
சாஸ்த்ர ஸம்மதமானதாக இருக்க வேண்டும்‌. இப்போது 
,ஒவ்வொருத்தனுக்கும்‌, அவனுடைய குடும்பத்துக்காரர்களுக்‌ 
கும்‌ ஏற்பட்டிருக்கும்‌ பேராசைகளையெல்லாம்‌ பூர்த்தி 
செய்வதை ட்யூட்டி என்று சொல்ல முடியாதுதான்‌. 
இத்தனையையும்‌ கவனித்துவிட்டுத்தான்‌ ஒருத்தன்‌ பொதுத்‌ 


ஸ மதுகரம்‌ என்றால்‌ வண்டு. வண்டு பல புஷ்பங்களிலிருந்து துளித்துளி 
யாகத்‌ தேன்‌ எடுத்துக்‌ கொள்வதுபோல்‌ எந்த ஒரு கிருஹஸ்தருக்கும்‌ அதிகச்‌ 
சிரமம்‌ தராமல்‌ ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு கவளம்‌ வீதம்‌ பல குடும்பங்‌ 
களில்‌ பிக்ஷை வாங்கி உண்பதே “மாதுகரி பிகைடை'. ஐந்தே குடும்பங்களில்‌ 
மாதுகரி பிக்ஷை பெற வேண்டும்‌ என்றும்‌ நியமமுண்டு. 

ப்‌ 3 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தொண்டுக்குப்‌ போகலாம்‌ என்றால்‌ பொதுத்தொண்டே 
நடக்காது. வீட்டு மனுஷ்யர்கள்‌ அப்படி சொல்வதைக்‌ கேட்க 
வேண்டுமென்பதில்லை. 


ஆனாலுங்கூட மாதா பிதாக்களை இம்மாதிரி விஷயங்‌ 
களில்‌ ஒருத்தனால்‌ சாந்தமாக எடுத்துச்‌ சொல்லிக்‌ “கன்வின்ஸ்‌ 
பண்ண முடியவில்லை என்றால்‌ அப்போது அவர்களிடம்‌ 
சண்டைக்குப்‌ போகப்படாது. அவர்களை மீறியும்‌ செய்யக்‌ 
கூடாது. சாஸ்த்ரப்படி மாதா பிதா வாக்ய பரிபாலனத்துக்கு 
அப்புறந்தான்‌ எந்தத்‌ தர்மமும்‌. அதனால்‌ அவர்கள்‌ தப்பாகச்‌ 
சொன்னாலும்‌ அவர்களுக்குத்‌ தெளிவு தர வேண்டுமென்று 
பகவானைப்‌ பிரார்த்திக்க வேண்டுமே தவிர, மீறிச்‌ செய்யக்‌ 
கூடாது. அதன்‌ பாபமோ புண்யமோ அவர்களைச்‌ சேர்ந்தது 
என்று விட்டுவிட வேண்டும்‌. இப்போது இந்த நிமிஷம்‌, இந்த 
மாதா - பிதாக்களின்‌ கஷ்டத்தைப்‌ பார்த்ததில்‌ இப்படித்தான்‌ 
கொஞ்சம்‌ கடுமையாகவே சொல்லத்‌ தோன்றுகிறது. 


பத்னி, புத்ரர்‌ விஷயம்‌ வேறு. அவர்கள்‌ நம்மைவிட 
ஸ்தானத்தில்‌ சின்னவர்கள்‌. அதனால்‌ நியாயமாக அவர்களுக்கு 
நாம்‌ செய்ய வேண்டிய கடமைகளைப்‌ பூர்த்தியாகப்‌ பண்ணு 
வதற்கு மேலாக அவர்கள்‌ நம்மைத்‌ தங்கள்‌ ஸமாசாரங்களி 
லேயே இழுத்து லோகஸேவை செய்ய வொட்டாமல்‌ தடை 
பண்ணினால்‌ அதற்குக்‌ காது கொடுக்க வேண்டிய அவசியம்‌ 
இல்லை. அதை மீறியும்‌ நம்மாலான லோகப்‌ பணிகளைச்‌ 
செய்யத்தான்‌ வேண்டும்‌. சாஸ்திரப்படி நம்‌ கட்டுப்பாட்டின்‌ 
கீழ்‌ இருப்பவர்களான பத்னி, புத்ரர்களையும்‌ நாம்‌ பொதுத்‌ 
தொண்டுகளில்‌ ஈடுபடுத்த வேண்டும்‌. ஆனால்‌, எந்தப்‌ பக்கமா 
னாலும்‌ அதில்‌ மிகையாகப்‌ போய்விடக்‌ கூடாது. 
பெண்டாட்டி, பிள்ளை குட்டிகளைக்‌ கவனிக்காமல்‌ பரோப 
காரம்‌ என்று புறப்படக்‌ கூடாது. 


இதிலே ஸைகலாஜிகலாக ஒன்று கவனிக்க வேண்டும்‌. 

ஒருத்தன்‌ தன்‌ வேலை, வீட்டு வேலைகளை மற்றவர்களிடம்‌ 

விட்டுவிட்டுப்‌ பொதுப்பணிக்குப்‌ போகிறான்‌ என்னும்‌ 

பொழுது, மற்ற பேருக்கு இவனிடம்‌ ஏற்படுகிற அதிருப்தியில்‌ 

ஸமூஹத்தொண்டே பிடிக்காமல்‌ போய்விடுகிறது. “போதும்‌. 

இவனொருத்தன்‌ ஊர்க்காரியம்‌ என்று உழப்பறித்துக்‌ கொண்டு 
4 


A In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அகத்துக்‌ காரியத்தை விட்டிருப்பது நமக்கு இந்த ஸேவையும்‌ 
வையும்‌ வேண்டவே வேண்டாம்‌' என்று அவர்களுக்கு 
ஒதுங்கிப்‌ போகத்‌ தோன்றிவிடும்‌. அதுவே அவன்‌ அளவறிந்து 
அகத்துக்‌ காரியத்தையும்‌ கவனித்துக்‌ கொண்டு பொதுக்‌ 
காரியமும்‌ பண்ணினானென்றால்‌ இப்போது வீட்டின்‌ மற்ற 
மனுஷ்யர்களும்‌ இவனோடுகூட்‌ வெளித்தொண்டுக்கு வந்து 
தங்களாலானதைச்‌ செய்வார்கள்‌. வீட்டுக்‌ காரியத்தைக்‌ 
குவனிப்பதால்‌ இவனொருத்தன்‌ செய்யும்‌ ஸோஷல்‌ சர்வீஸ்‌ 
குறைந்து போகிறதென்றால்‌, இப்போது அதைவிட ஜாஸ்தி 
யாக மற்றவர்களின்‌ சர்வீஸ்‌ சொலைட்டிக்குக்‌ கிடைத்துவிடும்‌. 
இவன்‌ அதியாகப்‌ போய்‌ வீட்டு மனுஷ்யர்களின்‌ அதிருப்தியை 
சம்பாதித்துக்‌ கொள்ளும்போதோ, தன்‌ நோக்கத்துக்கே பாதக 
மாக, அவர்களால்‌ ஏற்படக்கூடிய ஸோஷல்‌ ஸர்வீஸைத்‌ 
தடுத்து விடுகிறான்‌! 


தொண்டுக்குப்‌ போகிறவர்களுக்கு ஒரு “ட்ரிக்‌ சொல்லித்‌ 
தருநிறேன்‌. அன்போடு, பதவிசாக நடப்பதுதான்‌ ட்ரிக்‌. வெளி 
மனுஷ்யர்களிடம்‌ மட்டுமில்லை, அகத்துப்‌ பேரிடமும்‌ 
இப்படிப்‌ பரிவாக, பணிவாக இருந்தானானால்‌ அவர்களே, 
“நாம்தான்‌ விட்டையே கட்டிக்கொண்டு அழுகிறோம்‌. இவனா 
வது லோகத்துக்குப்‌ பண்ணி, நமக்கும்‌ சேர்த்துப்‌ புண்யம்‌ 
சம்பாதித்துத்‌ தரட்டும்‌” என்று நினைத்து அவனிடம்‌ வேலை 
களைக்‌ கூடிய மட்டும்‌ காட்டாமல்‌ தாங்களே பண்ணுவார்கள்‌. 


ஒருத்தன்‌ ஸன்னியாஸாச்ரமத்துக்குப்‌ பாத்ரமான உத்தமாதி 
காரியாக இருந்தால்கூட, ஏக புத்ரனானால்‌ தாயார்‌, 
தகப்பனார்‌ ஸம்மதமில்லா விட்டால்‌ அவனுக்கு ஆச்ரமம்‌ தர 
மாட்டார்கள்‌; இப்படியே க்ருஹஸ்தனானால்‌ பெண்டாட்டி 
பிள்ளைகுட்டிகளை நிர்கதியாக விட்டுவிட்டு வந்தவனுக்கும்‌ 
எத்தனை யோக்யதை இருந்தாலும்‌ ஸன்னியாசம்‌ தருவதில்லை. 
அதாவது சொந்தக்‌ கடமையை, குடும்பப்‌ பொறுப்பை 
விட்டவனுக்குப்‌ பாரமார்த்திகத்திலேயே மூழ்கி விடுவதற்குக்‌ 
கூட “ரைட்‌' இல்லை என்று வைத்திருக்கும்போது, ஆத்ம 
ஞானத்துக்கு முதல்‌ “ஸ்டெப்‌ மட்டுமேயான லோக ஸேவைக்‌ 
காக ட்யூட்டியை, ரெஸ்பான்ஸிபிலிடியை விடுவதென்பதைக்‌ 
கொஞ்சங்கூட ஆமோதிக்கிறதற்கில்லை. 

5 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இதைப்‌ பற்றி நான்‌ இதுவரை அழுத்தமாகச்‌ சொல்லாதது 
தப்புத்தான்‌. இப்போது இதற்காக நான்‌ மறுபடி “லெக்சர்‌ 
அடிக்கிற வழக்கத்தை ஆரம்பிக்கிறதாகவும்‌ இல்லை. ஆனா 
லும்‌ என்னிடம்‌ இப்போதும்‌ வருகிறவர்கள்‌ - போகிறவர்‌ 
களிடத்தில்‌ இதைச்‌ சொல்லணும்‌ என்று நினைத்துக்‌ கொள்‌ 
கிறேன்‌. நான்‌ எல்லாவற்றையும்‌ விடணும்‌ என்று நினைத்த 
அப்புறமும்‌ வருகிறது, வந்து சேர்ந்து கொண்டுதானிருக்கிறது. 
இப்போதுதான்‌ நான்‌ சொல்கிறதையெல்லாம்‌ - 
சொல்லாததையெல்லாம்கூட ஜாஸ்திப்‌ பிரசாரம்‌ பண்ணுவ 
தாகவும்‌ ஏற்பட்டிருக்றெது! அப்படி இந்த அபிப்ராயமும்‌ - 
சொந்தக்‌ கார்யத்தையும்‌ டொமமஸ்டிக்‌ ஸர்வீஸையும்‌ விட்டு 


விட்டு ஸோஷல்‌ ஸர்வீஸாக்குப்‌ போகப்படாது என்று சொல்வ ' 


தும்‌ - பரவினால்‌ பரவட்டும்‌. 


இப்போது இந்தத்‌ தம்பதி வந்து அழுததுதான்‌ முதல்‌ 
தடவை என்றில்லை. அவ்வப்பொழுது இப்படி ஏற்பட்டிருக்‌ 
கிறது. கடிதாசுகளும்‌ வந்திருக்கின்றன. ஒரு பிராமணர்‌, அவர்‌ 
வக்கீலாக ப்ராக்டீஸ்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. அவரை 
நான்‌ என்‌ ஸ்வய கார்யத்தில்‌ ஒரேயடியாக இழுத்து விட்டேன்‌. 
இந்தத்‌ தேசம்‌ பூராவும்‌ எங்கெங்கே என்ன வேத சாகை இருக்‌ 

றது என்று அவரை அலைந்து இரிந்து ஸ்டாடிஸ்டிக்ஸ்‌ 
எடுத்துவரப்‌ பண்ணினேன்‌; பாடசாலை பாடசாலையாக ஏறி 
இறங்க வைத்தேன்‌. இதனால்‌ அவருடைய பத்னியும்‌, ஒரே 
பெண்ணும்‌ ரொம்பக்‌ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள்‌. அந்தக்‌ 
குழந்தை என்னோடு சண்டையே போட்டிருக்கிறது. சண்டை 
என்று சொல்வது தப்பு - உபதேசம்‌ பண்ணிற்று என்று 
சொல்லணும்‌. “அப்பா ப்ராக்டீஸ்‌ போயிடுத்து; உடம்பும்‌ 
வீணாகப்‌ போயிடுத்து. நாங்களும்‌ நிராதரவாகப்‌ போய்விட்‌ 
டோம்‌. எனக்கு அப்பா யார்‌ என்று அடையாளமே மறந்து 
போய்‌ விடுகிற அளவுக்கு இப்படி அவரைப்‌ பிடித்து வைத்துக்‌ 
கொண்டு ஊர்‌-ஊராக அலையப்‌ பண்ணுறீர்களே!” என்று 
அந்தப்‌ பெண்‌ கேட்கும்‌. அப்படியும்‌ நான்‌ பாட்டுக்கு, “அவர்‌ 
கள்‌ விசா i ஈரம்‌; என்‌ கார்யம்தான்‌ 


வர்களே “இதுதான்‌ 
: ஒரு பக்கம்‌ 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


"N 


என்னிடம்‌ இப்படி அவர்களுக்கு வருத்தம்‌ இருந்த போதிலும்‌, 
பக்தியும்‌ நிரம்ப உண்டு. அதனால்‌ தங்கள்‌ குடும்பத்தில்‌ 
ஏற்பட்ட அனேக நல்லதுகளுக்கு என்‌ அனுக்ரஹம்தான்‌ 
காரணம்‌ என்று நினைத்துக்‌ கொண்டு என்னிடம்‌ மரியாதை 
விஸ்வாஸங்களோடேயே இருக்கிறார்கள்‌. 


ஒருவன்‌ எப்படியிருந்தாலும்‌ பத்னி புத்ராள்‌ ஸஹித்துக்‌ 
கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ என்கிற சாஸ்திரப்படி நான்‌ இப்ப 
டிச்‌ சும்மாவேயிருந்ததற்கு ஸமாதானம்‌ சொல்லி விடலாம்‌. 
ஆனால்‌ இப்போது ஒரு மாதாபிதாக்கள்‌ துக்கப்பட்டுக்‌ 
கொண்ட பொழுது - மாதா, பிதாவுக்கு அப்புறந்தானே குரு 
* என்று நான்‌ வருகிறேன்‌? - நான்‌ சொல்லிக்‌ கொள்ள ஸமாதா 
னம்‌ எதுவும்‌ இல்லை என்று நியாயம்‌ உறைத்து, இதையெல்‌ 
லாம்‌ சொல்கிறேன்‌. 


7 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


உச்சநிலை 
உதாரணமாகாது 


ot ea 


பிரஸங்கம்‌ பண்ணின நாளில்‌, 'ஊர்க்‌ குழந்தையை ஊட்டி 
வளர்த்தால்‌ தன்‌ குழந்தை தானே வளரும்‌' என்று அடிக்கடி. 
quote பண்ணித்தான்‌ இருக்கிறேன்‌. அதாவது உன்‌ குழந்தை 
யைப்‌ பட்டினி போட்டுவிட்டாவது போய்‌ ஊர்க்குழந்தையை 
ஸவரக்ஷ்ணை பண்ணு என்று சொல்லித்தான்‌ வந்திருக்கிறேன்‌. 
அப்படிப்‌ பழமொழி இருப்பதும்‌ வாஸ்தவம்‌. ஸத்யமாக 
இல்லாத ஒன்று பழமொழியாக ஆகிறதில்லை. ஆனால்‌ இந்தப்‌ 
பழமொழி. ரொம்ப உசந்த நிலையில்‌, தொண்டு மனப்பான்‌ 
மையில்‌ அப்படியே ஊறிப்‌ போனவர்களைக் குறித்து ஏற்பட்டி 
ருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ மனஸறிந்து தன்‌ குழந்தையைக்‌ கதற 
விட்டுவிட்டு ஊர்க்‌ குழந்தையைச்‌ €ராட்டினார்களென்று 
அர்த்தமில்லை. பரோபகாரத்தில்‌ அவர்களுக்குள்ள தீவிர 
உணர்ச்சி வேகம்‌ அவர்களை இப்படி அடித்துக்‌ கொண்டு 
போயிருக்கிறது. பக்தி வெறியில்‌ ஒவ்வொரு நாயன்மார்‌ லோக 
தர்மங்களுக்கு விரோதமாகக்கூடப்‌ பண்ணவில்லையா? 
அப்படி. இதுவும்‌ ஒரு பரவச நிலையில்‌ பண்ணுவது. அப்படி 
இவர்கள்‌ தங்களுக்கு அதீதமான ஒரு சக்தியின்‌ Sip ஊரிலே 
உள்ள அனாதைக்‌ குழந்தைகளின்‌ நலனுக்கே தங்களை 
அர்ப்பணம்‌ பண்ணிக்‌ கொண்டபோது, ஈச்வரப்‌ பிரஸாதமாக 
வீட்டிலே இவர்களுடைய குழந்தைகள்‌ கவனிப்பு இல்லாமலே 
(அல்லது ஈச்வரனின்‌ கவனிப்பிலேயே) நன்றாக வளர்ந்திருக்‌ 
கும்‌. இது சாதாரணமாக லோகத்திலிருக்கப்பட்டவர்களுக்கு 
“எக்ஸாம்பிள்‌' ஆகாது. 


, தன்‌ குழந்தையைக்‌ கவனிக்காமல்‌ ஊர்க்‌ குழந்தையைச்‌ 
சீராட்டுவது பற்றி வேடிக்கையாக ஒருத்தர்‌ சொன்னது 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. இந்தக்‌ காலத்தில்‌ ஸ்த்ரீகள்‌ ஸோஷல்‌ 
ஸர்வீஸ்‌ என்று கிளம்பியிருப்பது பற்றிக்‌ கேலியாக அவர்‌ 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy i 


ay 


சொன்னாராம்‌: ஓரு பணக்கார வீட்டு அம்மாள்‌ பெட்ரோ : 
லைச்‌ செலவழித்துக்‌ கொண்டு ஏதோ ஒரு சேரிக்குப்‌ ,போய்‌, 
எந்த தேசத்திலிருந்தோ வந்திருக்கிற பவுடர்‌ பாலைக்‌ கரைத்து 
அங்கே ஒரு குழந்தைக்குப்‌ போட்டி (புகட்டி)விட்டு வருவா 
ளாம்‌. இங்கே இவளுடைய வீட்டில்‌, இவள்‌ எந்தக்‌ 
குழந்தைக்கு பால்‌ போட்டினாளோ அதனுடைய அம்மாக்‌ 
காரியே இவளுடைய குழந்தைக்கு ஆயாவாகப்‌ பால்‌ கரைத்‌ 
துப்‌ போட்டிக்‌ கொண்டிருப்பாளாம்‌! 


அதாவது ஸோஷல்‌ ஸர்வீஸ்‌ செய்கிறோமென்று தங்களைத்‌ 
தாங்களே ஏமாற்றிக்‌ கொண்டுவிடக்‌ கூடாது. 


இதற்கெல்லாம்‌ basic ஆக ஒரு ஞானம்‌ இருந்துவிட்டால்‌ 
போதும்‌. அதாவது நம்முடைய (லோக சேவையால்தான்‌ 
லோகம்‌ நடக்கிறது என்ற பிரமை ஒருக்காலும்‌ இருக்கக்‌ 
கூடாது. மரம்‌ வைத்தவன்‌ தண்ணீர்‌ விடுகிறான்‌. லோகத்தைப்‌ 
பண்ணின ஒருத்தன்‌ இருக்கிறானே அவனே அதை ரக்ஷித்து - 
விட்டுப்‌ போவான்‌. அதற்கு நாம்‌ ஒரு கருவிதான்‌. நம்முடைய 
பாபகர்மா கழியவே பரோபகாரமே தவிர நாமில்லாவிட்டால்‌ 
அந்த உபகாரம்‌ லோகத்துக்குக்‌ கிடைக்காமல்‌ போய்விடாது 
என்ற ஞானம்‌ இருந்தால்‌ அளவோடு நிற்போம்‌. ஜீவனத்துக்கு 
அவச்யமான சொந்தக்‌ கார்யங்கள்‌, குடும்பக்‌ கடமைகள்‌ 
இவற்றைப்‌ பண்ணிக்‌ கொள்வதிலும்‌ கர்மநாசம்‌, சித்த சுத்தி 
ஏற்படத்தான்‌ செய்யும்‌. ஈச்வரானுக்ரஹத்தில்‌ இப்படிப்பட்ட 
பொறுப்புகள்‌ அதிகமில்லாதவர்கள்‌ நிரம்பப்‌ பரோபகாரப்‌ 
பணிகளில்‌ ஈடுபட்டே ஆத்மாவைப்‌ பரிசுத்தி பண்ணிக்‌ 
கொள்ள வேண்டும்‌; அப்படிப்பட்டவர்களுக்கு இதுவே 
ட்யூட்டி ஆகிறது. டொமமஸ்டிக்‌ ட்யூட்டிபோல ஸோஷல்‌ 
ட்யூட்டியும்‌ உண்டுதான்‌. எத்தனை டொமெஸ்டிக்‌ ட்யூட்டி 
இருந்தாலும்‌, அதைப்‌ பண்ணிவிட்டு, அதைப்‌ பண்ணின 
அப்புறந்தான்‌ ஸோஷல்‌ ட்யூட்டியும்‌ செய்ய வேண்டும்‌. 
ரொம்ப அதிகம்‌ குடும்பப்‌ பொறுப்பு இருக்கிற ஒரு சிலரைத்‌ 
தவிர மற்ற எல்லோருக்குமே நியாயமான சொந்தக்‌ கடமை 
களைப்‌ பண்ணீவிட்டும்‌, ஸமூஹக்‌ கடமை பண்ண அவகாசம்‌ 
இருக்கவே செய்யும்‌. எப்படியானாலும்‌ தன்‌ காரியத்தைப்‌ 
பிறர்‌ கையில்‌ விட்டுவிட்டும்‌, அகத்து வேலையைக்‌ கவனிக்கா | 
மலும்‌ ஊர்க்காரியம்‌ என்று போவதில்‌ பிரயோஜனமில்லை. 

9 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இப்படிப்‌ போனதில்‌ அந்தப்‌ பையன்‌, வீடு என்றாலே எரிச்சல்‌' 
படுகிறான்‌ என்றார்கள்‌. இப்படிக்‌ கோபமும்‌ தாபமும்தான்‌ 
பரோபகாரம்‌ பண்ணினதில்‌ -ஒருத்தனுக்கு மிஞ்சினது என்று 
ஏற்பட்டால்‌, அது சித்த சுத்திக்குப்‌ பதில்‌ சித்த அசுத்திக்குத்‌ 
தான்‌ வழி பண்ணியிருக்கிறது. என்றே ஆகிறது. அதாவது 
பரோபகாரம்‌ நல்ல பலன்‌ தராதது மட்டுமில்லாமல்‌, விபரீத 
பலனே உண்டாக்கியிருக்கிறது! சாஸ்த்ர ரீதியான கடமையை 
"விட்டதற்காக இப்படி நல்லதே தண்டனையாக ஆகிறது! 


இரண்டு மூன்று பழமொழி சொன்னேன்‌. முடிவாக 
இன்னொன்று தோன்றுகிறது. “தன்‌ கையே தனக்கு உதவி” தன்‌ 
கை பிறருக்கும்‌ உதவியாகப்‌ பரோபகாரப்‌ பணிகளைச்‌ 
செய்யத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌ தன்‌ கை தன்‌ கார்யத்துக்கு 
உதவியாக இல்லாமல்‌, தன்‌ கார்யத்துக்கு அகத்தின்‌ மற்ற 
மனுஷ்யர்களின்‌ கையை எதிர்பார்த்துக்‌ கொண்டு அவர்கள்‌ 
கையில்‌ நம்‌ கார்யப்‌ பொறுப்பைப்‌ போட்டு விட்டு, நாம்‌ 
ஊருக்கு உபகாரம்‌ பண்ணுவது என்பது தப்பு. 


ஊருக்குப்‌ பண்ணினால்‌ நாலுபேர்‌ நம்மைக்‌ கொண்டாடு 
: வார்கள்‌. வீட்டுக்கு, நரம்‌ . செய்ய வேண்டிய கடமையைச்‌ 
செய்வதற்காக, வீட்டார்‌ நம்மைக்‌ கொண்டாட மாட்டார்கள்‌ 
, தான்‌. வீட்டுக்குப்‌ பண்ணாமல்‌, தன்‌ சொந்தக்‌ கார்யத்தைப்‌ 
பண்ணிக்‌ கொள்ளாமல்‌, ஊருக்கு ஒருத்தன்‌ பண்ணுகிறான்‌; 
அதற்கு இடைஞ்சலாகச்‌ சொல்கிறார்களே என்று வீட்டுக்காரர்‌ 
களிடம்‌ எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறானென்றால்‌. 
அவனுக்கு வாஸ்தவமான தொண்டு உள்ளமே .இல்லை- பேர்‌ 
வாங்குவதற்கர்கத்தான்‌ ஸோஷல்‌ ஸர்வீஸ்‌ என்று” பண்ணுகி 
றான்‌ என்றே அர்த்தம்‌: 


_. தொண்டு உள்ளத்துக்கு லக்ஷணம்‌ அன்பும்‌ அடக்கமும்தான்‌. 
தொண்டர்தம்‌ பெருமை: என்று அதைப்‌.பெரியதற்கெல்லாம்‌ 
பெரியதாக மற்றவர்கள்‌ கொண்டாடலாமேயொழிய, 
தொண்டு செய்கிறவனுக்குத்‌ தான்‌ பெரியவன்‌” என்ற 
எண்ணம்‌ லவலேசங்கூட இருக்கக்‌ கூடாது. தான்‌ ரொம்பவும்‌ 
சின்னவன்‌ என்ற எண்ணமே இருக்க வேண்டும்‌. பேருக்கு 
ஆசைப்பட்டுக்‌ கொண்டு தொண்டு செய்வதென்றால்‌ அந்தத்‌ 
தொண்டையே அழுக்குப்‌ பண்ணினதாகத்தான்‌ அர்த்தம்‌. 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அடக்கமும்‌ அன்பும்‌ இருந்தால்‌ வீட்டிலே இழுக்கிறவர்களை 
எதிர்த்துக்‌ கொண்டும்‌, அவர்களிடம்‌ எரிந்து விழுந்து 
கொண்டும்‌ எவனும்‌ வெளியிலே தொண்டு செய்யப்‌ போக 
மாட்டான்‌. 


தான்‌ பிறர்‌ பாரத்தைத்‌ தாங்குகிறவனாகத்தான்‌ இருக்க 
வேண்டுமே தவிர, தன்‌ பாரத்தை இன்னொருவரிடம்‌ தள்ளி 
னால்‌ அது தனக்கு அவமானம்‌; தன்‌ கை பிறருக்கு உதவுவதாக 
இருக்க வேண்டுமேயொழியத்‌ தானே இன்னொரு கையை 
உதவிக்கு எதிர்பார்த்தால்‌ அது தனக்கு ரொம்பவும்‌ கெளரவ 
ஹீனம்‌ என்ற உணர்ச்சி பரோபகாரத்தில்‌ ஈடுபடுகிற எவனுக்‌ 
கும்‌ basic ஆக ஏற்பட்டு விட்டால்‌ இப்போது கம்ப்ளெய்ண்ட்‌ 
வந்தது போலக்‌ கோளாறாக ஆகவே ஆகாது. லோக சேவைக்‌ 
குப்‌ போகிறவர்கள்‌, “என்‌ கார்யம்‌ பூராவையும்‌ நானே பார்த்‌ 
துக்‌ கொண்டுதான்‌ பொதுத்‌ தொண்டுக்குப்‌ போவேன்‌' என்று 
பிரதிக்ஞை பண்ணிக்‌ கொண்டு விட்டால்‌ எல்லாம்‌ ஸரியாய்‌ 
விடும்‌. 


தன்‌ கார்யம்‌ என்பதில்‌ தன்‌ வீட்டுக்‌ கார்யம்‌, மாதா- 
பிதா-பத்னி-புத்ரர்‌-ஸஹோதரர்‌ முதலான வீட்டு மனுஷ்யார்‌ 
களின்‌ கார்யம்‌ அடக்கம்தான்‌. ° 
“என்‌ கடமையில்‌ தப்பாமல்‌, குடும்பத்துக்குச்‌ செய்ய 
வேண்டியதைச்‌ செய்து கொண்டே. உன்‌ குடும்பமான - 
வஸுதைவ குடும்பகம்‌: லோகமெல்லாம்‌ ஒரு குடும்பம்‌ என்கிற 
படி ஸகல மக்களுக்கும்‌ என்னாலான பணியைச்‌ செய்ய அருள்‌ 
பண்ணப்பா' என்று ஈச்வரனைப்‌ பிரார்த்தனை பண்ணிக்‌ 
கொண்டால்‌, அவன்‌ அப்படி. அனுக்ரஹம்‌ செய்வான்‌. அது 
தான்‌ நாம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேண்டிய வேண்டுதல்‌! 


17 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


௨ 


கண்டனமே 
பாராட்டு 


நம்‌ மதத்தைப்‌ பற்றி இரண்டு 'க்ரிடிஸிஸம்‌' சொல்கிறார்‌ 
கள்‌. ஏகம்‌ ஸத்‌, ப்ரம்மம்‌ ஒன்றுதான்‌; இந்த ஜீவன்கூட 
அதுதான்‌ என்று ஒரு பக்கம்‌ சொல்கிறோம்‌. ஜீவனே ப்ரம்மம்‌ 
என்பதால்‌ ஈச்வர பூஜை, பக்தி எல்லாவற்றையுங்கூட ஞானம்‌ 
உண்டாகிறபோது மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டுமென்‌ 
கிறோம்‌. இன்னொரு பக்கம்‌ பார்த்தால்‌ இங்கேதான்‌ மற்ற . 
எந்த மதத்திலும்‌ இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட சாமிகள்‌, 
ஒன்றொன்றுக்கும்‌ அகமுடையான்‌, பெண்டாட்டி, பிள்ளை - 
குட்டிகள்‌ என்றெல்லாம்‌ வேறு ஒரு பட்டாளமே வைத்துக்‌ 
கொண்டு நூறாயிரம்‌ ஸன்னிதி, புராணக்கதை, ஓவ்வொன்றுக்‌ 
கும்‌ ஒரு பண்டிகை, வ்ரதம்‌, மந்த்ரம்‌ என்று பண்ணிக்‌ கொண்‌ 
டிருக்கிறோம்‌. 2 


இதர மதஸ்தர்கள்‌ ஒரே பரமாத்மா, அவனிடம்‌ பக்தி, 
பிரார்த்தனை, தியானம்‌ என்று தீர்மானமாக வைத்துக்‌ கொண்‌ 
டிருக்கிற மாதிரியில்லாமல்‌, பிரமாதமாக அத்வைதத்தைச்‌ 
சொல்கிற நாம்தான்‌ ஏகப்பட்ட சாமிகள்‌ வைத்துக்கொண்டு 
திண்டாடுகிறோம்‌! கிறிஸ்துவர்களுக்கு க்ரைஸ்ட்டும்‌ (கிறிஸ்து 
வும்‌), துருக்கியர்களுக்கு நபியும்‌, இப்படியே ஸிக்குகளுக்கு 
நானக்‌. என்றும்‌! அந்தந்த மதஸ்தருக்குத்‌ தங்கள்‌ மதஸ்தாப 
கரிடம்‌ மட்டும்‌ ஈச்வரனுக்கு ஸமதையான பக்தி இருக்கிறதென்‌ 
றால்‌, அது நியாயம்‌. தங்களை ஈச்வரனிடம்‌ கொண்டு சேர்க்க 
வழி போட்டுக்‌ கொடுத்தவர்கள்‌ என்று குருபக்தி மாதிரி அவர்‌ 
களுக்கு ஏற்பட்டிருப்பது நியாயம்‌. பெளத்தத்திலும்‌ ஜைனத்‌ 
திலும்‌ ஈச்வரனே கிடையாது. ஆனாலும்‌ தத்வ ரீதியில்‌ அவர்‌ 
கள்‌ சொல்லும்‌ மோக்ஷ நிலையை ஸ்வயமாக அடைந்து, 
அப்படிப்பட்ட ஸ்திதியிலிருப்பவன்‌ எப்படியிருப்பான்‌ .என்று 
பிரத்யக்ஷமாக புத்தரும்‌, ஜினரும்‌ காட்டுகிறார்கள்‌ என்பதால்‌ 
அவர்களைப்‌ பக்தியோடு பூஜிக்கிறார்கள்‌. 

12 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy ` 


புத்தரை, ஜினரை ஸ்ருஷ்டிகர்த்தா, ஸ்வாமி என்று அந்த 
மதஸ்தர்கள்‌ சொல்லவே மாட்டார்கள்‌. புத்தரை அவதாரம்‌ 
என்றுகூட நாம்தான்‌ சொல்கிறோமே தவிர, பெளத்தர்கள்‌ 
அப்படிச்‌ சொல்வதில்லை. பூர்ண ஞானி என்றே புத்தரை, 
ஜினரை அந்த மதக்காரர்கள்‌ பூஜை பண்ணுகிறார்கள்‌. இந்த 
இரண்டு மதங்களுக்கும்‌ ஸ்வாமி இல்லாவிட்டாலும்‌ கர்மா- 
ரயிலும்‌, எனவே ஜன்மாந்தரத்திலும்‌, நம்பிக்கை உண்டு. 
நிர்வாணம்‌, கைவல்யம்‌ என்கிற மோக்ஷ ஸ்திதி லபிக்கிறவரை 
யில்‌ லோகம்‌ என்று ஒன்று நடக்கிறபோது அது கர்மாப்படியே 
பலன்‌ தருகிறது என்கிறார்கள்‌. இப்படி லோகம்‌ உள்ளவரை 
யில்‌ தேவதைகள்‌, கிரஹங்கள்‌ எல்லாமும்‌ உண்டு. அவற்றுக்கு 
உள்ள ஓவ்வொரு சக்தியால்‌ ஒவ்வொரு வித அனுக்ரஹம்‌ 
பண்ணுகின்றன என்று வைத்துக்‌ கொண்டு நம்‌ மாதிரியே 
பூஜை, பரிஹாரம்‌ செய்கிறார்கள்‌. தங்களைவிட ஜாஸ்தி 
ஞானம்‌ படைத்தவர்கள்‌ என்பதற்காகப்‌ புத்தரை, ஜினரைப்‌ 
பூஜை பண்ணுநெதுபோலவே, தங்களுக்கு இல்லாத சில சக்தி 
கள்‌ படைத்தவர்‌ என்பதால்‌ தேவதைகளுக்குப்‌ பூஜை செய்கி 
நார்கள்‌; ஸ்வாமி என்று நினைத்தல்ல. 


ஹிந்துக்கள்‌ மட்டும்‌ ஸ்வாமி, ஸ்வாமி என்று நினைத்துக்‌ 
கொண்டே ஏகப்பட்ட தெய்வங்களைப்‌ பூஜை பண்ணுகிறார்‌ 
கள்‌ என்பது முதல்‌: க்ரிடிஸிஸம்‌. 


இன்னொன்று: “இதாவது (மேலே சொன்ன பல தெய்வ 
வழிபாடாவது) தொலைகிறது! தப்பாகவோ ரைட்டாகவோ 
ஒன்றையோ பலவற்றையோ ஸ்வாமி என்று வைத்துக்‌ 
கொண்டு விட்டால்‌ அப்புறம்‌ அதை பூஜை பண்ணத்தான்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌ இம்மாதிரிக்கூட ஸ்வாமி ஸம்பந்தமேயில்‌ 
லாத அனேகக்‌ கார்யங்களைத்தானே உங்கள்‌ மதத்தில்‌ (ஹிந்து 
மதத்தில்‌) அதிகம்‌ சொல்லி அதைத்தானே பண்ணிக்‌ கொண் 
டிருக்கிறீர்கள்‌?” என்று கேட்கிறார்கள்‌. பித்ரு கார்யம்‌ முதலான 
வற்றைத்தான்‌ சொல்கிறார்கள்‌. பட்ட அல்கு ஆணட > 

திரிடிஸிஸம்‌ வாஸ்தவமாகத்தான்‌ தோன்றுகிறது. மற்ற 
மதங்களில்‌ ஒரு ஸ்வாமியிடம்‌ பக்தி இருந்தால்‌ போதும்‌; 
அவரை தியானம்‌ பிரார்த்தனை பண்ணினால்‌ போதும்‌ என்று 
இருக்க, அஹம்‌ ப்ரஹ்மாஸ்மி', “தத்வமஸி” சொல்கிற நம்‌ 
: CC-0. In Public Domain. Digitize@ by Muthulakshmi Research Academy 


மதத்தில்தான்‌ ஸ்வாமியையோ அல்லது ஒரு தேவதையையோ 
கூட உத்தேசிக்காமல்‌ பித்ருக்களை உத்தேசித்கே ரொம்பப்‌ 
பெரிய கார்யங்களைப்‌ பண்ணுகிறோம்‌. பத்து நிமிஷம்‌ பூஜை 
கூடப்‌ பண்ணாதவனும்‌ மணிக்கணக்காகத்‌ திவஸம்‌ பண்ணு 
கிறான்‌. 'ஸெரிமனி' என்றாலே திவஸம்‌ என்கிற அளவுக்கு 
இதற்கு முக்யத்வம்‌ தந்திருக்கிறோம்‌. 


லீவு போடுவதற்கு ஏதாவது காரணம்‌ சொல்வதென்றால்‌ 
கூட, 'ஸெரிமனி' என்று சொல்லி விட்டால்‌ (காரியாலயத்‌ 
தார்‌) ஆகே்ஷபிக்க மாட்டார்கள்‌ என்பதால்‌ அப்படிச்‌ சொல்‌ 
கிறதாமே! தாயார்‌ தகப்பனார்‌ 'போய்‌' விட்டால்‌ பத்துநாள்‌ 
பதின்மூன்றுநாள்‌ ஏகப்பட்ட கார்யம்‌. அப்புறம்‌ மாஸா மாஸம்‌ 
வேறு. இவர்களுக்கு முன்‌ தலைமுறைகளுக்கும்‌ 0. து ஆயுள்‌ 
உள்ளவரைக்கும்‌ அமாவாஸ்யை தர்ப்பணம்‌. இப்படி 
லாம்‌ வைத்திருக்கிறது. ஒருத்தர்‌ 'போய்‌' எத்தனையோ 
வருஷம்‌ கழித்தும்‌ தாத்தா வரார்‌, 'பாட்டி வரா என்று 
சொல்லிக்‌ கொண்டு சிராத்தம்‌ பண்ணும்படி வைத்திருக்கிறது. 
இது அனேகமாக முன்‌ தலைமுறைக்குப்‌ பண்ணுவது. கூடப்‌ 
பிறந்தவர்கள்‌, வயிற்றில்‌ பிறந்தவர்கள்‌ ஆகியவர்களுக்கு அபர 
கார்யாதிகள்‌ செய்வதாக அதிகம்‌ ஏற்படுவதில்லை. 


இது தவிரத்‌ தனக்கும்‌, தன்‌ பின்‌ தலைமுறைக்கும்‌ பண்ணுவ 
தாகவும்‌ அனேகக்‌ கார்யங்களை மதமே கொடுக்திருக்றெது. 
மற்ற மதத்தில்‌ தனக்கோ, அகத்து மனுஷ்யாகளஞுக்கோ பிறந்த 
நாள்‌ என்றால்‌ candle, cake என்று சுருக்கமாகக்‌ கராயம்‌ முடிந்து 
போகிறது. கல்யாணமும்‌ ரொம்ப ஸிம்பிள்‌ சடங்குதான்‌. 
இங்கேயோ (ஹிந்து மதத்திலோ) கர்ப்பாதானம்‌, பும்ஸவனம்‌, 
ஸீமந்தம்‌, ஜாதகர்மம்‌, நாமகர்மம்‌, வித்யாப்யாஸம்‌, உப 
நயனம்‌, ஒவ்வொரு வருஷமும்‌ ஆயுஷ்ஹோமம்‌, கல்யாண 
மென்றால்‌ நாலு நாள்‌ ஒளபாஸனம்‌ (அதை நிறுத்தி விட்டார்‌ 
களே என்று அத்வைத குரு, நான்‌, “கூ கூ என்று ஃத்துகிறேன்‌! } 
இப்படி ரொம்பவும்‌ elaborate ஆகக்‌ கார்யங்களை வைத்திருக்‌ 
கிறது. இதிலெல்லாம்‌ தெய்வ ஸம்பநீதமிருக்கிறது என்றாலும்‌ 
தெய்வத்துக்காக தெய்வ ஸம்பந்தமில்லை. “நான்‌ நன்றாக 
இருக்க வேண்டும்‌, எனக்கு நல்ல பிள்ளையாகப்‌ பிறக்க வேண்‌ 
டும்‌, பிறந்த பிறகு அந்தப்‌ பிள்ளை நல்ல ஆயுஸோடு இருக்க 
வேண்டும்‌, Pi படிக்க வேண்‌ 


..06-0. In Public Domain. Digitized ன்ப ன்‌ வயற்‌, ஒரு 


த 


சின்ன மனுஷ்ய ஸர்க்களை ஸென்டராக வைத்து அதை உத்தே 
சித்துச்‌ செய்வதாகவே இருக்கிறது. i 


வைதிகானுஷ்டானத்துக்கே முதுகெலும்பு என்று சொல்கிற 
பஞ்ச மஹா யக்ஞங்களில்‌* இப்படியே வேதாந்தமாகத்‌ 
தியானம்‌ செய்வதோ, ஓரே ஈச்வரனிடம்‌ பக்தியில்‌ உருதிப்‌ 
போவதோ காணவில்லை. யாகங்கள்‌ எல்லாமும்‌ இப்படித்‌ 
தான்‌. மொத்தத்தில்‌ அனேகத்‌ தேவதைகள்‌, ஊர்த்‌ தேவதை 
மாதிரிச்‌ சில்லுண்டி சாமிகள்‌, பூத ப்ரேத பிராசங்கள்‌ உள்படப்‌ 
பலவற்றுக்கும்‌ பூசை பலி இவைதானே அதிகமாயிருக்கின்றன? 


இப்படி இரண்டு க்ரிடிஸிஸம்‌-ஒன்று, “ஒரே பரமாத்மா 
என்று வைத்துக்‌ கொண்டு அதனிடமே ஜகாக்ரிய பக்தி 
பண்ணாமல்‌ நூறாயிரம்‌ சாமியிடம்‌ புத்தியைச்‌ சிதற விடுகிறீர்‌ 
களே!” என்பது. இன்னொன்று, 'கண்‌ முன்னாடி இருப்பவர்‌ 
களுக்குத்‌ தொண்டு-ஸோஷல்‌ ஸர்வீஸ்‌-செய்வதற்குப்‌ 
பொழுது இல்லாதபடி, எப்போதோ செத்துப்‌ போனவர்களுக் 
காக ஏன்‌ இப்படி சிராத்தாதிகள்‌? “நான்‌ நன்றாயிருக்கணும்‌. 
என்‌ பிள்ளை-குட்டி நன்றாயிருக்கணும்‌' என்றே Selfish ஆக 
எதற்கு இத்தனை சடங்கு? “எனக்கு உடம்பு -ஸரியாகப்‌ போக 
ணும்‌, அதற்காக நவக்ரஹ சாந்தி. பிள்ளைக்குப்‌ படிப்பு 
வரணும்‌. அதற்காகப்‌ மேதா தக்ஷிணாமூர்த்திக்குப்‌ பூஜை. 
அகத்தில்‌ வேறு ஏதோ இடைஞ்சல்‌ போகணும்‌. அதற்காகக்‌ 
குல தெய்வம்‌, ஏதோ ஒரு காட்டேரிக்கோ, கருப்பண்ண 
சாமிக்கோ படையல்‌. க்ரஹபீடை போகணும்‌, ராஹுவுக்கு, 
கேதுவுக்கு, சனிக்கு ஹோமம்‌-எள்ளு, கொள்ளு, ஏதோ 
நைவேத்யம்‌, எல்லாம்‌ selfish ஆகப்‌ பக்தியே இல்லாமல்‌ 
business. அதில்கூட லஞ்சம்‌ மாதிரி இருக்கிறதே! 


இப்படியெல்லாம்‌ கேள்வி கேட்டால்‌ நமக்கும்‌ நம்‌ மதம்‌ 
நம்மை இப்படி. ஹீனமாக வைத்திருக்கிறதே, அந்த மதங்களிலி 
ருக்கறவர்களுக்கு, ‘Ph பகவான்‌ இருக்கிறான்‌, அவனுக்கு 


* பிரம்ம யஜ்ஞம்‌, தேவயல்ஞம்‌, பித்ரு யஜ்ஞம்‌, மனுஷ்ய யஜ்ஞம்‌, பூத 
யஜ்ஞம்‌ என்பன. இவை பற்றி மேலும்‌ தெரிந்துகொள்ள அருள்‌ உரை 
6-வது புத்தகத்தில்‌ இடம்பெற்றுள்ள எள்ளும்‌ தண்ணீரும்‌ எங்கே போயின? 
பரோபகாரம்‌, எல்லா உயிர்களின்‌ இருப்திக்காக ஆகிய உரைகளைப்‌ 
பார்க்கவும்‌. 

15 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸிம்பிளாக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்‌ கொள்வோம்‌” என்று 
இருக்கிற பக்வ புத்தி நமக்கு இல்லையே என்றுதானிருக்கிறது. 
'காட்டேரியிலிருந்து நிர்குண நிஷ்கள நிராமயமென்றெ 
பரப்ரஹ்மம்வரை எல்லாவற்றையும்‌ போட்டு அவியல்‌ 
பண்ணிக்‌ கொண்டிருக்கிறோமே!' என்று தோன்றுகிறது. 


'ஸரியாக நம்‌ மதத்தைப்‌ புரிந்து கொண்டால்‌ அதில்‌ 
இப்படியெல்லாம்‌ இல்லவேயில்லை' என்று நம்மிலேயே 
அறிவாளிகளாக, பிலாஸஃபர்களாக இருக்கிறவர்கள்‌, சொல்‌ 
கிறார்கள்‌. 'பரமாத்மத்‌ ' தியானம்‌ இல்லாவிட்டால்‌ ஸர்வ 
சக்தியாக இருக்கப்பட்ட ஏக வஸ்துவிடம்‌ காரண காரியமில்‌ 
லாத பக்தி-இதுதான்‌ நம்‌ மதக்‌ கோட்பாடு. வயலில்‌ களை 
வந்து சேர்ந்து பயிரையே நாசம்‌ பண்ணிவிட்டு ஒரேயடியாக 
விருத்தியாகிறதுபோல, மற்ற விஷயங்களும்‌ சடங்குகளும்‌ நம்‌ 
மதத்திலேயே வந்து சேர்ந்து வளர்ந்து விட்டன. முக்யமாக 
Priest-hoodesr vested interestesrmey இப்படி ஆகிவிட்டது” என்கி 
றார்கள்‌. “பார்ப்பான்‌ தக்ஷிணை திணை என்று வைத்து 
ஏமாற்றுகிறான்‌ என்பதைத்தான்‌ இப்படி. கெளரவமாக Priest- 
hoodesr vested interest என்கிறார்கள்‌! 


நான்‌ இவர்களோடு சேர்ந்து கொண்டு “நம்முடைய 
ரிலிஜன்‌ என்பது ஹைஃபிலாஸபிதான்‌. அதில்‌ நூறாயிரம்‌ 
சாமி, பித்ரு ஸமாசாரம்‌, சடங்கு எல்லாம்‌ களையாக வந்து 
சேர்ந்து விட்டது” என்று சொல்லப்‌ போவதில்லை. 


க்ரிடிஸைஸ்‌ பண்ணுகிறவர்களோடு சேர்ந்து கொண்டு ‘os 
பரமாத்மாவைப்‌ பற்றிய தியானத்தைவிட, அல்லது ஈச்வரன்‌ 
என்ற ஒரே ஒருத்தனிடம்‌ ஐகாக்ரிய பக்தியைவிட, 
திவஸமும்‌, தினுஸுதினுஸான ஹோமமும்‌ பூஜையும்‌ வேண்டுத 
லும்தான்‌ நம்‌ மதத்தில்‌ ஜாஸ்தியாயிருக்கின்றன” என்றுதான்‌ 
சொல்லப்‌ போகிறேன்‌. 


ஆனால்‌ இதை கிரிடிஸிஸமாகச்‌ சொல்லப்‌ போவதில்லை. 
இப்படித்தான்‌ இந்த மதம்‌ இருக்கிறது. அதனால்‌ காட்டேரிக்‌ 
குப்‌ படையல்‌ போடுங்கள்‌, நவக்ரஹ சாந்தி, ம்ருத்யுஞ்ஜய 
வர்மம்‌ ica , ணணுங்கள்‌; பஞ்சம மஹாயக்ஞம்‌ 
பண்ணுங்கள்‌; திவசம்‌ இங்கள்‌ இப்போது நேரம்‌ தப்பி 
ர்‌ 
CC-0. In Public Domain. Digitized ea Muthulakshmi Research Academy 


ஸம்க்ஷேபமாக (சுருக்கி)ப்‌ பண்ணுகிறது போல்‌ இல்லாமல்‌ 
சாஸ்த்ரோக்தமாக இன்னம்‌ ஸாங்கோபாங்கமாகச்‌ செய்யுங்‌ 
கள்‌, priest-hoodé@ (இன்னம்‌ கொஞ்சம்‌ மட்டமாக priest-craft 
என்றும்‌ சொல்லப்படுகிறவர்களுக்கு) இப்போது போல 
இல்லாமல்‌ நிறைய வாரி வாரி தக்ஷிணை கொடுங்கள்‌ என்று 
தான்‌ சொல்லப்‌ போகிறேன்‌. 


அவர்கள்‌ கண்டனம்‌ என்று நினைத்து என்ன என்னவற்‌ 
றைச்‌ சொல்கிறார்களோ அவை நம்‌ மதத்தில்‌ இல்லவேயில்லை 
என்று நான்‌ சொல்லப்‌ போவதில்லை. இருக்கத்தான்‌ இருக்‌ 
கின்றன என்று அழுத்தமாகச்‌ சொல்லப்‌ போகிறேன்‌. இதை 
வருத்தத்தோடு ௨001680110 அகச்‌ சொல்லப்‌ போவதில்லை. 
ஆமாம்‌; இப்படித்தானையா எங்கள்‌ மதத்தில்‌ இருக்கிறது; 
இப்படியிருப்பதுதான்‌ ஸரி' என்று பெருமையோடு சொல்லப்‌ 
போகிறேன்‌. 


ஓரே ஸ்வாமியை நினைப்பதுதானே உசத்தி?” 

“ஆமாம்‌, அதுதான்‌ உசத்தி!” 

'திரும்பத்‌ திரும்ப தான்‌ தன்‌ பித்ரு, புத்ராதிகள்‌ என்றில்லா 
மல்‌ humanity முழுவதற்கும்‌ ஸர்வீஸ்‌ பண்ணுவதேதானே 
உசத்தி?” 

'ஆமாம்‌, ஒப்புக்கொள்கிறேன்‌.” 


பின்னே எப்படி தன்னைச்‌ சேர்ந்த இதுகளுக்காகவே 
பண்ணுவதை யக்ஞஹோமங்களிலிருந்து படையல்வரை 
எல்லாவற்றையும்‌ ஸரியென்று சொல்லி ஆதரிக்கிறீர்கள்‌?” 

ஏன்‌ ஆதரிக்கிறேன்‌ தெரியுமா? இதுகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
கூட ஏக பரமாத்மாவுக்கான வழிபாடுதான்‌ உள்ளே ஓடுகிறது. 
இதுகளிலும்‌ பரோபகாரம்‌, ஆத்மோபகாரமான இத்திசுத்தி 
ஆகிய உயர்ந்த லக்ஷ்யங்களே பூர்த்தியாகின்றன.” 


“அதெப்படி? கொஞ்சங்கூடப்‌ புரியவில்லையே!” 
அப்படித்தான்‌. ஹிந்துக்களில்‌ ரொம்பப்‌ பேரும்‌ புரிந்து 
17% 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கொள்ளாமலேதான்‌ இவற்றைப்‌ பண்ணுகிறார்கள்‌; அல்லது 
புரிந்து கொள்ளாததாலேயேதான்‌ விட்டுவிடுகிறார்கள்‌. 
ஸரியாகப்‌ புரிந்து கொண்டால்‌ இது எல்லாவற்றிலும்‌ ஏக 
பரமாத்ம சிந்தனை உள்ளூற இழையோடிக்‌ கொண்டுதானிருக்‌ 
கிறது; பரோபகாரமோ வேறெந்த மதத்திலும்‌ இல்லாத 
அளவுக்கு இவற்றில்தான்‌ பிரகாசிக்கிறது. 


ல்‌ 
எப்படி: 


“இருக்கிறது ஒரு பரமாத்மாதான்‌ என்கிறது வாஸ்தவம்‌. 
அதைத்‌ தவிர வேறேயே கிடையாது. மனுஷ்யன்‌, மிருகம்‌, 
பூச்சி, பொட்டு எல்லாம்கூட அதுதான்‌ என்பதை ஹிந்து மதம்‌ 
மாதிரிச்‌ சொல்கிற மதம்‌ வேறு ஒன்றும்‌ இல்லை. ஆனாலும்‌ 
அதை அனுபவத்தில்‌ தெரிந்து கொள்வது லேசில்லை. மற்ற 
மதக்காரர்கள்‌ ஒரே God அல்லது நிர்வாணம்‌, அல்லது 
கைவல்யம்‌ என்று சொன்னாலும்‌ அவர்களைக்‌ கேளுங்கள்‌: 
"நீங்கள்‌ அந்த ஒன்றைத்தான்‌ தியானமோ பிரார்த்தனையோ 
பண்ணுகிறீர்கள்‌ என்பது வாஸ்தவமானால்‌, நீங்கள்‌ வாஸ்தவத்‌ 
திலேயே அதைத்‌ தெரிந்து கொண்டு விட்டீர்களா? Realise 
பண்ணி விட்டீர்களா? (பிரத்யக்ஷமாக. அனுபவித்து விட்டீர்‌ 
களா)' என்று அடித்துக்‌ கேட்டால்‌ அவர்களில்‌, ‘Realise 
பண்ணிவிட்டேன்‌' என்று பதில்‌ சொல்லக்‌ கூடியவர்கள்‌ லக்ஷத்‌ 
தில்‌ ஒருவர்தான்‌ இருக்கலாம்‌! 


ஆத்ம ஸம்பந்தமோ, ஈச்வர ஸம்பந்தமோ இல்லாததாகத்‌ 
தோன்றும்‌ இத்தனை காரியங்களில்‌ மாட்டிக்‌ கொண்டுள்ள நம்‌ 
மதஸ்தர்களிலோ, நிச்சயமாக அவர்களைவிட ஜாஸ்தி அனுபூதி 
மான்கள்‌-ரealised souls இருந்திருக்கிறார்கள்‌. இது நாம்‌ சொல்வ 
தில்லை. அவர்களே இந்தியாவைத்தான்‌ Land of Saints and Sages 
என்று சிலாகிக்கிறார்கள்‌. இன்றைக்கும்‌ நாம்‌ லெளதிக ஸெள 
கர்யங்களுக்காகவே அவர்களுடைய தேசங்களுக்கு ஓடுவதாக 
வும்‌, அவர்கள்‌ ஆத்மாபிவிருத்திக்காக நம்‌ தேசத்துக்கு வந்து 
தங்குவதாகவும்‌ இருப்பது யதார்த்த உண்மை! 

காரணம்‌ என்ன? 


ஸ்வயநலனாக இவன்‌ செய்‌ 


து கொள்வ j š 
பலவித ஹோமம்‌, த தன்று ற 


பூஜை முதலியவற்றிலுங்கூட ஆத்மப்‌ 
18. 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பரிசுத்திக்கான மருந்தும்‌ இருப்பதுதான்‌. எல்லாம்‌ பரமாத்மா 
வானாலும்‌ லோகத்தின்‌ நடைமுறையில்‌ ஒன்றுக்கொன்று 
வித்யாஸமான ஜீவன்கள்‌ என்று வைத்துத்தான்‌ கார்யங்கள்‌ 
நடந்தாக வேண்டியிருக்கிறது. நாம்‌ எல்லோருமே ஸ்வயஞ்ஜ்‌ 
யோதியான ஆத்மாதான்‌ என்றாலும்‌, அது நமக்கே தெரியாத 
படி கர்மா மேகமாக மறைக்கிறது. கர்மா மூடிய ஜீவனை 
அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு 
நமக்கு இருக்கிறது. நம்மை லோகத்தில்‌ வெறுமனே தனியாக 
விட்டு வைத்திருக்கவில்லை. பெண்டாட்டி, பிள்ளைகுட்டி 
என்று சேர்த்து வைத்திருக்கிறது. இதுவும்‌ கர்மாவால்‌ 
ஏற்பட்டதுதான்‌. கர்மவாஸனை ஒரு பக்கம்‌ நம்‌ மனஸாக்குள்‌ 
அழுக்குகளை ஏற்றி ஆத்மாவை உணர முடியாமல்‌ பண்ணுகிற 
தென்றால்‌, கர்ம பந்தம்‌ பல உறவுகளாக வந்து ஒரு வீட்டிலே 
கட்டிப்‌ போட்டுக்‌ கடமைகளைப்‌ பண்ண வைக்கிறது. உடம்பு 
என்ற வீட்டுக்குள்‌ இருக்கும்‌ ஜீவன்‌, அப்புறம்‌ அந்த ஜீவனுக்கு 
பந்துக்கள்‌ என்பவர்களால்‌ ஏற்பட்டிருக்கும்‌ வீடு இவற்றுக்கு 
ஒருத்தன்‌ பண்ண வேண்டிய கடமைகளைப்‌ பண்ணினாலன்றி 
கர்மாவைத்‌ தீர்க்க முடியாது. 


இத்தனை : பழைய கர்மா பாக்கியை வைத்துக்‌ கொண்டு 
இப்போதே ஆத்மா தெரியணும்‌, ஈச்வரன்‌ தெரியணும்‌ 
என்றால்‌ தெரியாது. ஸத்‌ கர்மாவால்‌ பாப கர்மாவைப்‌ 
போக்கிக்‌ கொண்ட பின்தான்‌ மேகம்‌ விலகி ஸுர்யப்‌ 
பிரகாசம்‌ தெரியும்‌. இந்த ஸத்கர்மா பலவிதமான கடமைகள்‌ 
ரூபத்தில்‌ இருக்றெது. ஆத்ம ஞானம்‌ அல்லது ஈச்வர பக்தி 
என்று ஒரே ஆவேசமாகப்‌ போகிற அபூர்வமான சில பேர்க 
ளுக்குத்தான்‌ ஒரே flash கர்மா அறுந்து விழுமே தவிர, 
மெஜாரிடி ஜனங்களுக்கு ட்யூட்டிகளை சுத்தமாகப்‌ பண்ணிப்‌ 
பண்ணி ரொம்பவும்‌ gradual ஆகத்தான்‌ கர்மாவைப்‌ போக்கிக்‌ 
கொள்ள முடியும்‌. “இருவினை piy என்று (சைவ) ஸித்தாந்தி 
கள்‌ சொல்வதுபோல ஜன்ம ஜன்மாந்தரங்களாகப்‌ பண்ணிய 
பாபக்‌ கர்ம பாரத்தால்‌ ஒரு தராசுத்‌ தட்டு ரொம்பவும்‌ 8ழே 
போயிருக்கிறதென்றால்‌ அந்த அளவுக்கு ஸத்‌ கர்மாவைப்‌ 
பண்ணியே இரண்டு தட்டுகளையும்‌ ஸமமாகச்‌ செய்ய 
வேண்டும்‌! 

இந்த ட்யூட்டிகளில்‌, “சரீரமாவது வீடாவது?” என்று ஒரே 

19 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


i வைராக்யத்தில்‌ மனஸலைக்‌ கெட்டியாக வைத்துக்‌ 


கொண்டிருக்‌ 
கிற யாரோ ஒரு சிலரைத்‌ தவிர மற்றவர்களெல்லாரும்‌, 
சரீரத்திலும்‌ வீட்டிலும்‌ இருக்கதிறபோதேதான்‌ அவற்றுக்கான 
கடமைகளைப்‌ பண்ணி அதனாலேயே கர்மா மூட்டையைக்‌ 
குறைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இந்த ஜீவன்‌ இந்த சரீரத்‌ 
திலிருக்கிறபோதேதான்‌ ஸத்‌ கர்மா பண்ண வேண்டும்‌, 
ட்யூட்டிகளைப்‌ பண்ண வேண்டும்‌ என்பதால்‌ ஒரளவு வரைக்‌ 
கும்‌ சரீர போஷணை, வியாதி வந்தால்‌ அதற்குச்‌ சாந்தி, 
குடும்பக்‌ கார்யங்களுக்காக ஸம்பாத்ய அபிவிருத்திக்குப்‌ 
பிரார்த்தனை என்றிப்படி selfish ஆகத்‌ தோன்றுகிறவற்றையும்‌ 
செய்யத்தான்‌ வேண்டும்‌: ADUTE எதிலுமே போகக்‌ கூடாது 
தான்‌. ஆனால்‌ இப்போது “ஸெல்‌ஃபிஷ்‌” என்று தோன்றுகிற 
பல சாஸ்த்ரோக்தமான கார்யங்கள்‌ ஒரு ஸாமான்ய ஜீவன்‌ தன்‌ 
கடமையைப்‌ பண்ணுவதற்கு அங்கமாகவே செய்து கொள்ள 
வேண்டியவைதான்‌. இப்படியே கர்மாவால்‌ நமக்கு வந்து 
வாய்த்து, நாம்‌ அவர்களுக்குப்பட்ட ஐன்மாந்தர (கர்மக்‌) 
கடனை இப்போது நாம்‌ செய்யும்‌ ட்யூட்டி ரூபமான 
கர்மாவால்‌ தீர்த்துவைக்கும்‌ தார புத்ராதிகளுக்கான பல 
சாஸ்திரோக்த காரியங்களைப்‌ பண்ணுவதற்கும்‌ 'ஸெல்‌ஃபிஷ்‌” 
என்று வெட்கப்பட வேண்டியதில்லை. 


மந்த்ரபூர்வமாக இப்படிப்பட்ட சாஸ்திரோக்தக்‌ காரியங்‌ 
களைப்‌ பண்ணும்போது அந்த மந்த்ரங்கள்‌ லெளகிகமாக ஒரு 
பலனைத்‌ தருவதோடு, இத்த சுத்தியையும்‌ தருகின்றன 
என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. வெறும்‌ கர்மாவே சித்த சுத்தி 
தருவது என்றால்‌ மந்த்ரத்தோடு சேர்ந்து வரும்போது சித்தப்‌ 
பரிசுத்திகர சக்தி இன்னம்‌ ஜாஸ்தியாகிறது. 

ஒரு பிண்டத்துக்குப்‌ பும்ஸவனம்‌ பண்ணும்போது, ஒரு 
பிறந்த குழந்தைக்கு ஜாத கர்மம்‌ பண்ணும்போது, அது 
வளர்ந்தவிட்டு உபநயன ஸம்ஸ்காரம்‌ பண்ணும்போது, அந்த 


ஜீவனின்‌ ஆத்மப்‌ பரிசுத்தியை முக்கியமாக உத்தேசித்தே 


இந்தக்‌ கார்யங்கள்‌ செய்யப்படுகின்றன. 


நம்‌ பொறுப்பில்‌ ஈச்வரன்‌ விட்டிருக்கற இந்த நம்‌ ய 
சொந்த ஜீவன்‌, அப்புறம்‌ பெண்டாட்டி, பிள்ளைகுட்டி. என்றெ 
ஜீவர்கள்‌ ஆகியவர்களுக்கு நியாயமாக லோகத்தில்‌ . என்ன 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


erma, 


நல்லது கிடைக்க வேண்டுமோ அதற்கும்‌, இவர்களுடைய 
ஆத்மப்‌ பரிசுத்திக்காகவும்‌ ஒருத்தன்‌ செய்யும்‌ கார்யங்களும்‌ 
ஒரு தினுஸில்‌ ஜீவாத்மக்‌ கைங்கர்யந்தானே? பரோபகாரம்‌ 
தானே? 


இதுவே எல்லாம்‌ என்று வெளி லோகத்திலிருக்கிற கஷ்டங்‌ 
களைப்‌ பார்க்காமல்‌, அதற்காக எந்தத்‌ தொண்டும்‌ செய்‌ 
யாமலிருந்தால்‌ அதுதான்‌ தப்பு. 


அளவறிந்து இந்தச்‌ சொந்தக்‌ கார்யங்களைப்‌ பண்ணும்‌ 
போது வெளிக்‌ கார்யத்துக்கு, லோக ஸேவைக்குப்‌ பொழுது 
இல்லாமல்‌ போகவே போகாது. 


நம்முடைய ஜீவன்‌, நம்‌ பந்துக்களின்‌ ஜீவன்கள்‌ ஆகியவற்‌ 
றுக்கும்‌ உபகரிக்கத்தான்‌ வேண்டும்‌. அதனாலேயே இந்த 
ஜீவனைச்‌ சரீர பந்தத்திலிருந்தும்‌, விடுவித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஆனால்‌ அதே ஸமயத்தில்‌ ஈச்வரன்‌ நம்மை ஓர்‌ 
உடம்பில்‌, ஒரு வீட்டில்‌ மட்டுமில்லாமல்‌, ஓர்‌ உலகத்திலும்‌ 
விட்டு வைத்திருப்பதால்‌ அந்த உலகத்துக்கும்‌ நாம்‌ செய்ய 
வேண்டிய பரோபகார ட்யூட்டி உண்டு என்பதை மறந்துவிடக்‌ 
கூடாது. 


இந்த லோகத்துக்கு மட்டுமில்லாமல்‌ கண்ணுக்குத்‌ தெரி 
யாத லோகங்களில்‌ இருக்கிறவர்களுக்கும்‌ நம்‌ ட்யூட்டி இருக்‌ 
கிறது. செத்துப்‌ போனவுடன்‌ ஜீவன்‌ சந்த்ர லோகம்‌, பித்ரு 
லோகம்‌, நரக லோகம்‌ என்று எங்கெங்கேயோ போகிறது 
என்கிறார்களே அங்கேயும்‌, அப்புறம்‌ அந்த ஜீவன்கள்‌ திரும்பி 
இந்த லோகத்திலேயே எங்கே எந்த ரூபத்தில்‌ புனர்‌ ஜன்மா 
வாக வந்திருந்தாலும்‌ அங்கேயும்‌, அதற்கு வேண்டியவை 
போய்ச்‌ சேருவதற்காகத்தான்‌ அபர கார்யங்கள்‌, திவஸம்‌, 
தர்ப்பணம்‌ எல்லாம்‌. இதுவும்‌ பரோபகாரத்தைச்‌ சேர்ந்தது 
தான்‌. 


. ட்‌ N 3 
பல சாமி எதற்கு என்கிறார்களே, இதுவுங்கூடப்‌ பரோப 
காரம்தான்‌ என்று நான்‌ சொன்னால்‌ உங்களுக்கு ஆசசாய்‌ 
மாயிருக்கும்‌. கண்ணுக்குத்‌ தெரியாத லோகங்களில்‌ மனுஷ்ய 
இனம்‌ போலவே பலவித தேவஜாதிகள்‌ இருக்கின்றன. 
. 21 
0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


துர்த்தேவதைகள்‌, HH ST தேவதைகள்‌ (சில்லுண்டி சாமிகள்‌) 
எல்லாம்‌ இருக்கின்றன. எல்லாம்‌ பரமாத்மா என்றாலும்‌, 
(மனுஷ்யர்களான) நமக்கு எப்படி அது (அனுபவத்தில்‌) 
தெரியவில்லையோ அப்படியே இந்தத்‌ தேவதைகள்‌ uwah 
றுக்கும்‌ தெரியாது. ஈச்வரன்‌, விஷ்ணு, அம்பாள்‌, பிள்ளை 
யார்‌, ஸுப்ரஹ்மண்யர்‌, ஸரஸ்வதி, லக்ஷ்மி, ஸூர்யன்‌ 
இம்மாதிரி தேவதாமூர்த்திகள்‌ பரமாத்மாவாகவே தங்களைத்‌ 
தெரிந்து கொண்டும்‌, வெளியிலே தங்களுக்கென்று ஒரு தனி 
ரூபம்‌, தனியான தொழில்‌ என்றிருக்கற மாதிரி மற்ற எல்லாத்‌ 
தேவதைகளும்‌ இல்லை. அவை ஈச்வரனின்‌ ஸர்வலோக | 
ஸர்க்காரில்‌ இருக்கற கோடானு கோடிச்‌ சிப்பந்திகளாக 
. மட்டுமேயிருக்கின்றன. : 


இயற்கை, இயற்கை என்று நாம்‌ சொல்லிக்‌ கொண்டிருப்‌ 
பதன்‌ ஏராளமான சக்திகளில்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ அவற்றின்‌ 
த்வாரா நிர்வஹிக்கப்படுகிறது. 


மனுஷ்ய ஜீவர்களில்‌ கெட்டவர்கள்‌, நல்லவர்கள்‌ என்று 
இரு விதமாகவும்‌ இருக்கிறோமோல்லியோ? மிருகங்களிலும்‌ 
துஷ்ட மிருகங்கள்‌, ஸாதுவானவை என்று இருக்கின்றன 
வோல்லியோ? இப்படியே நல்ல தேவதை, துர்த்‌ தேவதை, 
- (பெரும்பாலான ஜனங்களைப்‌ போல) நல்லதும்‌ - கெட்டதும்‌ 
கலந்த தேவதை எல்லாமுண்டு. ஆராதித்தால்‌ நல்லது செய்‌ 
வது, ஆராதிக்காவிட்டால்‌ நல்லது செய்யாமல்‌ வெறுமனே 
இருப்பது, வெறுமனே மட்டுமில்லாமல்‌ கெட்டதே செய்வது, 
ஸாத்விக ஆராதனையால்‌ ஸந்தோஷப்படுவது, ராஜஸ - 
தாமஸ வழிபாடுகளாலேயே ப்ரீதியுறுவது, மந்த்ரபூர்வமாகப்‌ 
பிடிபடுவது, பூசாரியின்‌ அனுஷ்டானத்தில்‌ பிடிபடுவது 
என்றெல்லாம்‌ பலவிதமான தேவ சக்திகள்‌ இருக்கின்றன. காத்‌ 
தாயி, காட்டேரி, கருப்பண்ணசாமி, வீரன்‌, முனி, இருளன்‌, 
அய்யனார்‌ எல்லாம்‌ இருக்கிறது. இவற்றில்‌ ஸாத்விக ஸ்டேஜில்‌ 
இருப்பவர்களுக்கு ஸாத்விகத்‌ தேவதையாக இருந்து கொண்டு, 


ஒரே பரமாத்மாவைப்‌ பல மூர்த்திகளில்‌ உபாஸிப்பது குறித்து அருள்‌ 
உரை 10-வது புத்தகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள இஷ்டதேவதை 32-வது புத்த 
கத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள தெய்வங்களுள்‌ பேதம்‌ ஏன்‌?, ஒன்றே பலவாக 
ஆகிய உரைகளையும்‌, தேவதைகள்‌ குறித்து 13-வது புத்தகத்தில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள தேவர்கள்‌ என்ற உரைகளையும்‌ பார்க்கவும்‌. 
22 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


'தாமஸமான ஜனங்களுக்கு தாமஸமாக இருக்கிறவையும்‌ 
உண்டு. நைவேத்தியத்திலும்‌ இவற்றின்‌ தரத்தைப்‌ பொறுத்து 
வித்யாஸம்‌ உண்டு. பலி, கிலி முதலியவற்றாலேயே த்ருப்தி 
யாகிற தேவதைகளும்‌ உண்டு. இ 


நாம்‌ மட்டும்‌ நல்லது அடைவதற்காகத்தான்‌ இவற்றை 
வழிபடுகிறோம்‌ என்றால்தான்‌ அது selfish. ஆனால்‌ நம்‌ 
கிராமம்‌, ஊர்‌, உலகம்‌ எல்லாமே இவை திருப்தியாக இருந்‌ 
தால்தான்‌ நன்றாயிருக்கும்‌ என்பதற்காக இவற்றை வழிபட்‌ 
டால்‌ அது லோக க்ஷமார்த்தம்‌ செய்கிற பரோபகாரத்தில்‌ 
சேர்ந்ததுதான்‌! 


இன்னம்‌ ஒரு படி மேலே போய்ச்‌ சொல்கிறேன்‌. நம்‌ 
சொந்த நலன்‌, உலகத்தார்‌ நலன்‌ ஆகியவற்றை மட்டும்‌ 
Polytheism என்று ஸரியாகவோ தப்பாகவோ சொல்லப்படுகிற, 
இந்த “பல சாமி பூஜை” பூர்த்தி பண்ணுவதோடு நிற்கவில்லை. 
அந்தத்‌ தேவதைகளின்‌ நலனையும்‌ பூர்த்தி பண்ணுகிறது. 
அவற்றில்‌ பெரும்பாலானவை பூர்ணத்வம்‌ பெறாதவையே 
என்று சொன்னேனல்லவா? அவையும்‌ ஈச்வர ஸ்ருஷ்டியைச்‌ 
சேர்ந்த ஜீவன்கள்‌. நம்மைவிட அதிகச்‌ சக்தி படைத்த ஜீவன்‌ 
களானாலும்‌ நம்மைப்‌ போலவே அவற்றுக்கும்‌ ஆசைகள்‌, 
தேவைகள்‌ உண்டு. அதுகளை நாம்‌ பூர்த்தி பண்ணித்‌ தருவதும்‌ 
பரோபகாரம்தானே? 


மற்ற மதங்கள்‌ இந்த லோகத்திலேயிருக்கிற, கண்ணுக்குத்‌ 
தெரிகிற மனுஷ்ய மிருகாதிகளுக்குப்‌ பிரீதி பண்ணுவதை 
மட்டுமே பரோபகாரமென்று சொல்கின்றனவென்றால்‌, நம்‌ 
மதம்தான்‌ அதற்கும்‌ மேலே போய்‌, இந்த _ லோகத்தைச்‌ 
சேராத, லோகாந்தரங்களைச்‌ சேர்ந்த, invisible ஜீவன்களுக்கும்‌ 
பிரிதியாக இப்படி வைதிக ஹோமத்திலிருந்து பூசாரியின்‌ 
படையல்‌ வரையில்‌ அனேக வழிபாடுகளை வைத்துப்‌ 
பரோபகார எல்லையை இன்னமும்‌ விஸ்தாரம்‌ பண்ணியிருக்‌ 
கிறது என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. பஞ்ச மஹா யக்ஞங்‌ 
களில்‌ வரும்‌ ஹோமம்‌, பலி, மந்த்ர SS SEITE: தர்ப்பணம்‌ 
எல்லாமே பலவிதமான ஸ்ருஷ்டிகளுக்கும்‌ உதவ பண்ணுவது 
தான்‌! ்‌ 

CC-0. In Public Domain. Digitized py Muthulakshmi Research Academy 


ஏக பரமாத்மாதான்‌ இத்தனை வித ஜீவராசிகளாகவும்‌ 
தேவதைகளாகவும்‌, இவற்றைப்‌ பூஜை பண்ணும்‌ மனுஷ்யர்‌ 
களாகவும்‌ ஆகியிருப்பதை நம்‌ மதம்‌ திருப்பித்‌ இருப்பிச்‌ 
சொல்லிக்‌ கொண்டுதானிருக்கிறது. இந்த நினைப்பு அடியோடு 
துண்டித்துவிடக்‌ கூடாதென்றுதான்‌ எந்தத்‌ தேவதையை 
வழிபட்டாலும்‌ அதுவே ஸ்வாமி என்கிற மாதிரி ஸர்வ சக்தி, 
ஸச்சிதானந்த ஸ்வரூபம்‌ என்றெல்லாம்‌ சொல்வது. அந்தத்‌ 
தேவதைக்கே “தான்‌ பரமாத்மா', என்பது தெரியாமலிருந் 
தாலும்கூட, நாம்‌ அது பரமாத்மா என்பதை முழுக்க மறந்து 
போய்விடக்‌ கூடாது என்பதே தாத்பர்யம்‌. அதாவது 'பல 
சாமி' இல்லை-ஒரே ஸ்வாமியைத்தான்‌ ஒவ்வொரு ரூபத்துக்‌ 
குள்ளும்‌ அந்தர்யாமியாக நினைக்கிற பாவமே இது. எந்தத்‌ 
தேவதையும்‌ பரமாத்மாவின்‌ ரூபமே என்றாலும்‌, இதை மறக்‌ 
காமல்‌ நினைப்பூட்டிக்‌ கொண்டாலும்‌, அதை ஒரு தனி 
தேவதையென்றே அதற்குரிய வழிபாட்டால்தான்‌ உபாஸிக்க 
வேண்டும்‌ என்று நம்‌ மதம்‌ சொல்கிறது. ஏனிப்படி என்று 
கேட்டால்‌-மனுஷ்யர்கள்‌ மட்டும்‌ யார்‌? அவர்களும்‌ பரமாத்‌ 
மாவின்‌ ரூபங்கள்தானே? மத நம்பிக்கையில்லாத பொதுத்‌ 
தொண்டுக்காரர்கள்கூட மக்களுக்குச்‌ செய்வதே மஹேசனுக்‌ 
காகும்‌ என்கிறார்களே! இப்படி எல்லாரும்‌ ஒரே ஈச்வரன்‌ 
என்றாலும்‌, அவர்களுக்கான சேவை அவரவர்களைத்‌ தனி 
மனுஷ்யர்களென்று வைத்து, : ஒவ்வொருவரின்‌ தேவையை 
அனுஸரித்துத்தானே பண்ண வேண்டியதாயிருக்கிறது? வியாதி 
யஸ்தனுக்குக்‌ சிகித்ஸை, அதிலும்‌ இன்ன வியாதிக்காரனுக்கு 
இன்ன சிதித்ஸை, உத்யோகமில்லாதவனுக்கு வேலை, படிப்‌ 
பில்லாதவனுக்கு படிப்பு, பசித்தவனுக்கு அன்னம்‌ . என்று 
வித்யாஸமாகத்தானே . பரோபகாரம்‌ பண்ணுகிறோம்‌? 
இவ்வாறே தேவதைகளிலும்‌ ஒவ்வொன்றின்‌ தனி ரூபத்துக்கும்‌ 
எந்தவிதமான ஆராதனை உரியதோ அந்தப்படிதான்‌ செய்ய 
வேண்டும்‌. ஆனாலும்‌ எல்லாம்‌ பரமாத்மா என்பதையும்‌ 
முழுக்க மறந்துவிடக்‌ கூடாது. 


எல்லாம்‌ பரமாத்மா என்ற நினைப்பு ஒருத்தனுக்கு 

. அனுபவமாக ஆவது பெரிய விஷயம்‌. அப்படி ஆவதற்கு முன்‌ 

அவனுக்குச்‌ சித்தசுத்தி ஏற்பட வேண்டும்‌. இந்தச்‌ சுத்தி 
ஏற்படவே அனேகக்‌ கார்யங்களைக்‌ கொடு 


CC-0. In Public Domain. Digitized by,Muthulakshmt PEGE LB GD” 
ச்‌ 


r, & 
ed 


டட 


ஒவ்வொரு தேவதையையும்‌ அதற்குரியபடி பூஜிக்கிற 
காரியமும்‌ அங்கம்தான்‌. இது தவிர “யஜ்ஞேன, தானேன, 
தபஸா' என்று பரமாத்மத்‌ தத்வத்தைச்‌ சொல்லும்‌ 
உபநிஷத்தே அந்தத்‌ தத்வத்தைப்‌ படிப்பதற்குப்‌ பூர்வாங்க 
மாகவே பலவிதமான கார்யங்களை விதித்திருக்றெது. * 
'தானேன' என்பது தனத்தால்‌ செய்கிற தானம்‌ மட்டுமில்லை. 
மனத்தால்‌, வாக்கால்‌, சரீரத்தால்‌ செய்யும்‌ எல்லா உபகாரமும்‌ 
தானம்தான்‌! 


இதேபோல, “பிதாவுமில்லை; புத்ரனுமில்லை; தேவதை 
யுமில்லை; உபாஸிக்கிறவனுமில்லை' என்ற உச்சிக்‌ கோடிக்கு 
அழைத்துப்‌ போகிற உபநிஷத்துகளே, இந்த உச்சிக்கு வழியா 
கவே “தேவ பித்ரு கார்யாப்யாம்‌ நரப்ரமதித்வயம்‌' என்கிறது. 
“ஏகப்பட்ட தேவதைகளுக்குப்‌ பண்ண வேண்டிய கார்யங்‌ 
களை, ஏகப்பட்ட பித்ரு கார்யங்களைக்‌ கொஞ்சங்கூட, மறந்து 
இறந்து, விட்டு விடாதே என்கிறது. 


தத்வார்த்தமாக, symbolical-ஆகத்‌ தேவதைகளில்‌ புருஷன்‌, 
பெண்டாட்டி, பிள்ளைகுட்டி என்று வைத்திருப்பது மட்டு 
மில்லை. வாஸ்தவமாகவே தேவஜாதியைச்‌ சேர்ந்த பல 
ஸ்ருஷ்டிகள்‌ மனுஷ்ய ஜீவன்களைப்‌ போலவே இப்படிப்பட்ட 
உறவுகளில்‌ ஸம்பந்தப்பட்டிருக்கின்றன. 


லோகத்தில்‌ எதுவும்‌ நமக்கு வேண்டாம்‌, ஏக பரமாத்மா 
ஒன்றைத்தான்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌ என்பது மாத்‌ 
திரமே நம்‌ லக்ஷ்யமாக ஆகிறபோது அந்தப்‌ பரமாத்மாவின்‌ 
தேவதா ரூபங்களை விடத்தான்‌ செய்வோம்‌. அதேபோல 
லோகத்திலிருக்கிறவர்களுக்கு _ சேவை பண்ண வேண்டும்‌ 
என்கிற எண்ணமும்‌ அப்போது விட்டுப்‌ போய்விடும்‌. 
இதனால்‌ ஒருத்தன்‌ பரோபகாரமில்லாமல்‌ கல்லு மாதிரி 


ஆதிவிட்டானென்று அர்த்தமில்லை. பரமாத்ம ஞானத்தை 
இவன்‌ அடைந்து லிட்டானென்றால்‌, பரமாத்மாவிடம்‌ 
பக்தியினாலோ ஞானத்தினாலோ கலந்து வாழ்கிறானென்‌ 
றால்‌, அப்போது இவன்‌ உத்தேசிக்காமல்‌ தன்னாலேயே ஸகல 
்‌ 
x ப்ருஹதாரண்யகம்‌ 4.4.2 
CC-0. In Public Domain. DigitizetPby Muthulakshmi Research Academy 


ஜீவன்களுக்கும்‌ சாந்தி தருவதான மஹாப்‌ பெரிய உபகாரம்‌ 
இவனால்‌ நடந்து கொண்டே தானிருக்கும்‌. 


மற்ற மதங்கள்‌ இப்படிப்‌ பல தேவதைப்‌ ப்ரிதியைச்‌ 
சொல்லவில்லை. ஆதலால்‌ அவர்களுக்கு ஒரே ஈச்வானிடம்‌ 
பிடிப்பு நன்றாக உண்டாகிறது என்பது வாதமாக மட்டும்‌ 
்‌ நிற்கிறதே ஒழிய, வாஸ்தவத்தில்‌ அப்படி அவர்களில்‌ அதிகம்‌ 
பேருக்கு ஈச்வரானுபவம்‌ உண்டாகாமல்‌ அவர்களும்‌ திண்‌ 
டாடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதுதான்‌ பிரத்யக்ஷமாகப்‌ 
பார்ப்பது. அவர்களில்‌ இருப்பதைவிட நம்மில்தான்‌ ஜாஸ்தி 
மகான்கள்‌ தோன்றியிருக்கிறார்கள்‌, இப்போதும்‌ இருக்கிறார்‌ 
கள்‌ என்றும்‌ அவர்களே சொல்லவும்‌ செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
எனக்கு இன்னொன்றுகூட கொஞ்சம்‌ வேடிக்கையாகத்‌ 
தோன்றுகிறது. 


பெரிய ஸ்வயநலம்‌, தன்னலம்‌ எது? தனக்கு உண்டாகக்‌ 
கூடிய பெரிய நன்மை எது? பரமாத்மாவைச்‌,சேருவதுதானே? 
“எத்தனை தேவதைகளும்‌, பித்ருக்களும்‌ இருந்தாலும்‌ சரி, 
எனக்கு அவை ஒன்றும்‌ வேண்டாம்‌; நீதான்‌ வேண்டும்‌. அவை 
யெல்லாமும்‌ உன்‌ ஸ்ருஷ்டி தானே? அவற்றுக்கு என்ன தேவை 
இருந்தாலும்‌ அதைப்‌ பூர்த்தி பண்ண வேண்டியது உன்‌ 

பாறுப்புத்தான்‌. மரம்‌ வைத்த நீதான்‌ தண்ணி விடணும்‌. 
(தண்ணி) விடு, விடாமல்‌ போ, அது உன்‌ கார்யம்‌. எனக்குத்‌ 
தேவதையும்‌ வேண்டாம்‌, பித்ருக்களும்‌ வேண்டாம்‌. உன்னைத்‌ 
தான்‌ பிடித்துக்‌ கொள்கிறேன்‌. அதற்காக அவை கோபித்துக்‌ 
கொண்டு என்னைக்‌ கஷ்டப்படுத்தினவென்றால்‌ அது உனக்குத்‌ 
தான்‌ அவமானம்‌. எல்லாவற்றுக்கும்‌ மேலேயிருக்றெ உன்னை 
நான்‌ பிடித்துக்‌ கொள்கிறேன்‌ என்பதற்காக ஏதோ குட்டி 
சக்திகள்‌ என்னை ஹிம்ஸை பண்ணி, நீ பேசாமல்‌ இருந்தால்‌ 
அது உனக்குத்தான்‌ அபக்யாதி' - என்றிப்படி. எல்லாரையும்‌ 
நினைக்கச்‌ சொல்லி நம்‌ மதம்‌ நம்முடைய பெரிய ஸ்வய 
நலத்தை மட்டும்‌ கவனித்திருக்கலாம்‌; ஆனாலும்‌ ஸ்வயநல 
மதம்‌ என்று சொல்லப்படுகிற இதுதான்‌, "இவன்‌ ஓரே பரமாத்‌ 
மாவைப்‌ பிடித்துக்‌ கொள்வஇல்‌ உள்ள ஐகாக்ரியம்‌ (ஒருமுக 
சிந்தனை) என்கிற உத்தமமான ஸ்திதி சிதறிப்‌ போகும்படி. 
யாகப்‌ பல தேவ-பித்ரு கர்மாக்களைக்‌ கொடுத்து ஸ்வயநலத்‌ 
தைத்‌ தியாகம்‌ பண்ண வைத்து, கண்‌ க்குத்‌ தெ ஈத 

CC-0. In Public Domain. Digitized by béuthulakshmi Research Aca 


- ஒருத்தனையே பிடிச்சுக்கோ; என்‌ 


'இன்னச்‌ சின்ன சக்திகளுக்கும்‌ இவனைப்‌ பரோபகாரம்‌ பண்ண 


வைக்கிறது. இப்படி இவன்‌ தியாகமும்‌ பரோபகாரமும்‌ செய்‌ 
வதனாலேயே பகவான்‌ இவனை மெச்சி இவனுக்கு இதர மதங்‌ 
களிலிருப்பவர்களுக்கு முன்னால்‌ ஞானத்தை அனுக்ரஹித்து 
விடுகிறான்‌; அதனால்தான்‌ இந்த மதத்திலேயே ஜாஸ்தி மகான்‌ 
களும்‌ ஞானிகளும்‌ பக்த சிரேஷ்டர்களும்‌ தோன்றுகிறார்கள்‌ 
என்று தோன்றுகிறது! 


இன்னொரு தினுஸாகச்‌ சொல்வதென்றால்‌ ஹிந்து ஸமூஹத்‌ 
இல்‌ பெரும்பாலோர்‌ இப்படிப்‌ பரமாத்மாவைத்‌ “தியாகம்‌” 
பண்ணிவிட்டுக்‌ குட்டி சாமி பூதப்‌ படைகளைப்‌ பிரீதி பண்ணு 
An பரோபகார புண்யத்துக்காகத்தான்‌, இந்த மதத்திலேயே 
“சிறு தெய்வம்‌ சேரேன்‌' என்று அவனையே பிடித்துக்‌ கொள்‌ 
ளும்‌ மஹான்களையும்‌ பரமாத்மா நிறையப்‌ படைக்கிறார்‌! 


வேடிக்கை இருக்கட்டும்‌. யதார்த்தமாகச்‌ சொன்னாலும்‌ 
ஈச்வரன்தான்‌ ராஜா. தேவர்கள்‌, பித்ருக்கள்‌ எல்லாம்‌ 
அவனுடைய ராஜாங்கத்தில்‌ சிப்பந்திகள்‌ என்றாலும்‌, பிரஜை 
கள்‌ சிப்பந்திகள்‌ மூலம்‌ நடக்க வேண்டியதற்கு அவர்களிடம்‌ 
போக வேண்டுமென்றுதான்‌ ராஜா நினைப்பானே தவிர, 
அவர்களை விட்டுவிட்டுத்‌ தன்னைப்‌ பிடித்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்று நினைப்பானா? மனுஷ்ய ராஜாக்களைப்‌ 
போல இல்லாமல்‌ எல்லா ஜனங்களுக்கான எல்லாக்‌ காரியங்‌ 
களையும்‌ தான்‌ ஒருத்தனாகவே கவனிப்பதற்கு ஈச்வரனுக்குச்‌ 
சக்தி இருக்கத்தானிருக்கிறது என்றாலும்‌, ஏதோ ஒரு காரணத்‌ 
துக்காக, லீலைக்காக, அவர்தானே இப்படிக்‌ கொஞ்சங்‌ 
கொஞ்சம்‌ அதிகாரம்‌ கொடுத்து அனேகத்‌ தேவஜாதிகள்‌ இந்த 
லோக நிர்வாஹத்தை கவனித்துக்‌ கொள்ளும்படியாக வைத்‌ 
திருக்கிறார்‌? லோகத்தையும்‌ நேச்சரையும்‌ ஒருவன்‌ தாண்டிப்‌ 
போகிற வரையில்‌, இவை ஸம்பந்தமாகவே அவர்‌ நியமித்‌ 
இருக்கிற இந்த அதிகாரிகளை அவன்‌ ஆச்ரயிக்க வேண்டும்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்‌ என்றுதானே அர்த்தம்‌? கீதையில்‌ 
பகவானே இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாகச்‌ சொல்லியிருக்‌ 
Apri. 'எல்லாத்‌ தர்மத்தையும்‌ மூட்டை கட்டிவிட்டு, என்‌ 
திட்டேயே சரணாகதி 
பண்ணு” என்று அவர்‌ சொன்னது மட்டும்‌ பிரஸித்தியாயிருக்‌ 

27 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கிறது. ஆனால்‌ இப்படி. சொன்னது கடைசியில்தான்‌ 
அதற்கு முந்திர* “பல தினுஸான ஆசைகள்‌ உள்ளவர்கள்‌ 
அந்தந்த ஆசைகளைப்‌ பூர்த்தி பண்ணும்‌ அனேகத்‌ தேவதை 
களை உபாஸனை பண்ணுகிறார்கள்‌. அப்போது அவர்களுக்கு 
அந்தத்‌ தேவதைகளிடம்‌ ஸ்திரமான ஈடுபாட்டை நானேதான்‌ 
உண்டுபண்ணு றேன்‌. ஆனாலும்‌ அந்தத்‌ தேவதை 
களுடனேயே நின்றுவிடாமல்‌, அதுகளையும்‌ அந்தர்யாமியாக 
நான்தான்‌ ஆட்டிப்‌ படைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌ என்ற 
தத்வத்தை மறந்து அந்தத்‌ தேவதைகளே எல்லாம்‌ என்று 
நினைத்துவிடக்‌ கூடாது. இப்படி நினைக்கிறவன்‌ அவை 
தருகிற அல்ப இச்சா பூர்த்திகளோடேயே நின்றுவிடுகிறான்‌. 
என்‌ நினைவை விடாமல்‌, அவற்றை உபாஸிக்கிறவன்‌ நாளா 
ல என்னிடமே வந்து சேருகிறான்‌” என்று சொல்‌ 
றார்‌. 


கீதையின்‌ கடைசியில்‌ சொன்னது ரொம்பவும்‌ பக்குவியாக 
இருப்பவனாலேயே முடியும்‌. இங்கே, நடுவில்‌ சொன்னது 
நடுவாந்தர ஸ்இதியிலிருக்கிறவனுக்கு. அவ்வளவுகூடப்‌ 
போகாத நம்‌ மாதிரியான பெரும்பாலாருக்கு இதற்கும்‌ முந்தி, 
"ஆரம்பத்திலேயே சொல்லும்போது அனேகத்‌ 
தேவதைகள்‌ மூலமும்‌ தானே அந்தர்யாமியாகக்‌ கார்யம்‌ 
பண்ணுவதைகூடச்‌ சொல்லாமலேதான்‌ பேசுகிறார்‌. என்ன 
சொல்கிறாரென்றால்‌; “பூர்வத்தில்‌ ஸ்ருஷ்டியின்போதே 
ப்ரம்மா தேவ ஜாதி, மனுஷ்ய ஜாதி இரண்டையும்தான்‌ 
படைத்தார்‌. Qis இரண்டு ஜாதிகளும்‌ ஒன்றையொன்று 
ஆதரித்துக்‌ கொண்டு, ஆராதித்துக்‌ கொண்டு (“பரஸ்பரம்‌ 
பாவயந்த! என்கிறார்‌), இரண்டு பேரும்‌ அதனால்‌ உசந்த 
கேமத்தை (Gru: பரம்‌” என்று இருக்கிறது) அடைய 
வேண்டும்‌ என்று அப்போதே பிரம்மா அவர்களுக்கு நியமனம்‌ 
பண்ணி, இப்படி மனுஷ்யர்கள்‌ தேவதைகளை உபாஸிப்‌ 
பதற்கே யக்ஞங்களை ஏற்பாடு பண்ணிச்‌ கொடுத்தார்‌” 
என்கிறார்‌. லோக ஜீவனத்துக்கான மழை, இன்னம்‌ அனேகப்‌ 
போகங்களைத்‌ தேவதைகள்தான்‌ தருகிறார்கள்‌. நாம்‌ செய்யும்‌ 

* கதை பதினெட்டாவது அத்தியாயத்தில்‌. 

kk இதை ஏழாவது அத்தியாயத்தில்‌. 

kkk கீதை மூன்றாவது அத்தியாயத்தில்‌. 

28 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


7 Aarra தேவதைகளின்‌ தேவைகளைப்‌ பூர்த்தி பண்ணி, 
ட்ப வாழ்வுக்கு வேண்டியதை அவர்களிடமிருந்து 
tine வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. “தேவதைகளுக்கு 
்‌ ராதனை பண்ணாமல்‌ தாங்கள்‌ மட்டும்‌ சாப்பிடுகிற 
O திருடர்கள்தான்‌; அவர்கள்‌ சாதத்தைச்‌ சாப்பிடவில்லை, 
தையே சாப்பிடுகிறார்கள்‌” என்றெல்லாம்‌ “மாம்‌ ஏகம்‌” 
என்று முடித்த திருஷ்ணபரமாத்மாவே ஏகப்பட்ட சாமி 
பூஜையை பலமாக விதிக்கிறார்‌! 


ungri எந்தெந்த ஸ்டேஜில்‌ எப்படிப்பட்ட பக்கல்‌ 
ஸ்திதிகளிலிருப்பார்கள்‌, அந்த ஸ்டேஜில்‌ அவர்கள்‌ seg 
பண்ணினால்‌ நிறைவு பெறுவார்கள்‌, ஆனால்‌ இந்த நிறை வ 
நிறைந்த நிறைவு என்று நின்றுவிடாமல்‌ மேலே போவார்கள்‌ 
என்று ரொம்பவும்‌ understanding—உLடன்‌ கவனித்து ஒரு 
ஜீவனைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக மேலே கொண்டு Hn 
காகவே, முடிவிலே ஜீவ-ப்ரம்ம அபேதத்தைச்‌ ee 
ஹிந்து மதம்‌ அடியிலே அனேகத்‌ தேவதைகள்‌, eae F 
உபாஸனையைச்‌ சொல்லியிருக்கிறது என்று புரிந்து. கா 
ளாததால்‌ “க்ரிடிஸைஸ்‌' செய்கிறார்கள்‌. அனேக ம்‌ 4 
வாஸனைகளோடு பிறந்திருக்கிற பெருவாரியான ஜனங்க ன்‌ 
இப்படிக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக ge ee 
முன்னேற்ற முடியும்‌. அப்படியில்லாமல்‌ மதத்‌ அத 
ஆரம்பித்தால்‌ அது பிடிபடாமல்‌ கீழே வல்ல க்‌ 
ஆகும்‌ என்பதற்கு ‘proof -ysG மற்ற க வக்கம்‌ 
நம்மிலேயே வெகு அதிகமான மஹான்களும்‌ ஸாது 
தோன்றியிருக்கிறார்கள்‌. 


நாம்‌ ரொம்பவும்‌ அல்ப சக்தர்கள்‌ என்ற மல்‌ 
நினைக்றெது, நம்‌ புத்தியானது பிகு gag கனத்துப்‌ 
களைத்‌ தெரிந்து கொள்கிறது என்கிறதில்‌ ல்‌ வற்‌ 
போகக்‌ கூடாது. புத்திப்‌ பிரகாசம்‌ மனுஷ்ய! ல்‌ இந்த 
இருக்கலாம்‌. ஆனால்‌ புத்திக்கு மறிய: 45 = வேதப்‌ 
ரர ததத கொய்ய வார்த்‌ கன்‌ மட்கும்‌ 
பிரதிபாத்யமான, ஸாத்விகமான்‌ ந Gas ஆவி 
தானென்றில்லை. காத்து (காற்று) கருப்பு என்று “DO ட்ட 

i . ளைச்‌ சொல்கிறார்களே, இதல்‌ 

லோக சேஷ்டைக = 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நுழையவிடாமல்‌ காப்பாற்றுகிற காத்தவராயன்‌, கருப்‌ 
பண்ணன்‌ முதலானவற்றுக்குக்கூட நாம்‌ அடங்கினவர்கள்‌ 
என்பதால்தான்‌ பிராமணர்கள்கூடப்‌ பூசாரி பூஜை செய்யும்‌ 
கிராம தேவதைகளுக்கும்‌ வருஷத்தில்‌ ஒரு நாளோ, தங்கள்‌ 
வீட்டில்‌ கல்யாணம்‌, கார்த்திகை என்றாலோ வழிபாடு நடத்‌ 
தும்‌ வழக்கம்‌ தொன்றுதொட்டு ஏற்பட்டிருக்கிறது. 
*ஸ்மிருதியிலேயே (தர்ம சாஸ்திரத்திலேயே) ரிஷிகள்‌, 
இங்கே (சாஸ்திரத்தில்‌) சொன்னதோடு எல்லாம்‌ முடிந்து 
விடவில்லை; பாக்கி பண்ண வேண்டியவைகளை ஸ்திரீ 
களிடமிருந்தும்‌ நாலாம்‌ வர்ணத்தவர்களிடமிருந்தும்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌” என்று சொல்லியிருப்பது கிராம தேவதை 
வழிபாடும்‌ சாஸ்திர ஸம்மதம்தான்‌ என்பதற்கு ஆதரவாயிருக்‌ 
கிறது. 

ஈச்வர ஸ்ருஷ்டியில்‌ உள்ள எல்லாவிதமான உயிர்களுக்கும்‌ 
பிரீதியை உண்டுபண்ணி, அவற்றில்‌ ஸெளம்யமானவை 
மேலும்‌ ஸெளம்யமாகி லோகத்துக்கு நன்மை செய்யுமாறும்‌, 
உக்ரமானவை சாந்தமாகி ஆவி சேஷ்டை, அம்மை நோய்‌ 
முதலிய க்ஷ£மங்களை உண்டாக்காமலிருக்குமாறும்‌ செய்வது 
உத்தமமான காரியந்தான்‌; விஷயம்‌ தெரியாதவர்கள்‌ 
“க்ரிடிஸைஸ்‌” செய்வதால்‌ இதெல்லாம்‌ ரொம்பத்‌ தாழ்ந்த 


கிரிடிஸிஸம்‌ என்று நினைத்து அவர்கள்‌ சொல்வதே, 
பாராட்டி ஸர்ட்டிஃபிகேட்‌ கொடுப்பதாகத்தான்‌ எனக்குத்‌ 
தோன்றுகிறது. அத்வைதத்தைச்‌ சொல்கிற மதமே அனேகத்‌ 
தேவ-பித்ரு கர்மாக்களைச்‌ சொல்வதுதான்‌ நம்‌ மதத்தின்‌ 
பெருமை. இதனால்தான்‌ அது ஸகல விதமான லெவல்‌ 


தருவதாகவும்‌ விஸ்தரித்து, அவர்களைச்‌ கொண்டு நம்‌ Gores 


துக்கு நல்லதைப்‌ பெற்றுத்‌ தர முடிகிறது என்பது இன்னொரு 
பெருமை! : 


* இவ்விஷயமாக அருள்‌ உரை 33-வது புத்தகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள 


தர்ம சாஸ்திரம்‌ என்ற உரையைப்‌ பார்க்கவும்‌. 
30 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சிக்கனமும்‌ 


பரோபகாரமும்‌-ஃ 


சொந்த வாழ்க்கையில்‌ சிக்கனமாக இருந்தால்தான்‌ பிறத்தி 
யாருக்கு உதவியாகத்‌ திரவிய ஸகாயம்‌ செய்ய முடியும்‌. 
அனாவசியங்களையெல்லாம்‌ அத்யாவசியமாக்கிக்‌ கொண்டு 
மேல்நாடுகளைப்‌ பார்த்து material comfort, luxury என்று மேலே 
மேலே போய்க்‌ கொண்டிருந்தால்‌ தனக்கும்‌ ஒரு நாளும்‌, 
இருப்தி இராது; பிறத்தியாருக்கும்‌ தான தர்மம்‌ பண்ண 
முடியாது. மோட்டார்‌ சைக்கிளுக்கு மேலே கார்‌ வேணும்‌, 
அப்புறம்‌ அந்தக்‌ காரிலும்‌ இன்னம்‌ பெரிசாக வேணும்‌, அதற்‌ 
கப்புறம்‌ அதையே ஏர்‌-கண்டிஷன்‌ பண்ணணும்‌ என்றெது 
போல, ஸிமென்ட்‌ மொசைக்‌ ஆகணும்‌, மொசைக்‌ மார்பிள்‌ 
ஆகணும்‌ என்கிறது போல ஒன்றுக்கு மேல்‌ ஒன்று ஸெளகர்யத்‌ 
தைத்‌ தேடிக்‌ கொண்டேயிருந்தால்‌ எப்போது பார்த்தாலும்‌ 
அதிருப்தி : என்ற பெரிய அஸெளகர்யத்திலேதான்‌ ஒருத்தன்‌ 
இருந்து கொண்டிருப்பான்‌! அது மட்டுமில்லை. எத்தனை 
ஸம்பாத்யம்‌ வந்தாலும்‌-போதவும்‌ போதாது. அதனால்தான்‌ 
இன்றைக்கு அத்தனை பணக்காரர்களும்‌ கடனாளிகளாக-கடன்‌ 
என்கிறதையே “ஓவர்‌-ட்ராஃப்ட்‌' என்று கெளரவமான 
பெயரில்‌ சொல்லிக்‌ கொண்டு - இருக்கிறார்கள்‌. இவனே 
கடனாளியாக இருந்தால்‌ மற்றவர்களுக்கு எங்கேயிருந்து 
தர்மம்‌ பண்ணுவது? 
உள்ள பரிதாப நிலை என்னவென்‌ 
றால்‌, ஒன்று, சிக்கனமாக இருப்பவன்‌ தானும்‌ அனுபவிக்காமல்‌ 
பிறத்தியானுக்கும்‌ உதவி பண்ணாமல்‌ கருமியாக இருக்கிறான்‌; 
செலவாளியாக இருப்பவனோ “ஸெளகர்யம்‌, இன்னும்‌ 


இப்போது பொதுவாக 


அருன்‌ உரை 7-வது புத்தகத்தில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள சமூக விஷயங்கள்‌ என்ற பகுதியிலுள்ள வாழ்க்கைத்‌ தரம்‌, எளிய 
வாழ்வு, கணக்கா 
31 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ளெளகர்யம்‌' என்று பறப்பதில்‌ தனக்கே போதாமல்‌ கடனாளி - 
யாக நிற்பதால்‌ இவனாலும்‌ பரோபகாரம்‌ நடப்பதில்லை. 


பிறருக்குச்‌ செய்வதற்காகவே சொந்த விஷயத்தில்‌ சிக்கன 
மாயிருக்க வேண்டும்‌ என்ற உயர்ந்த கொள்கையை ஒவ்வொரு 
வனும்‌ கடைப்பிடித்தால்‌ எவ்வளவோ புண்யத்துக்குப்‌ 
புண்யம்‌, நிம்மதிக்கு நிம்மதி, எத்தனையோ தீனர்களும்‌ கேம 
மடைவார்கள்‌. 


சிக்கனமாயிருந்தாலொழிய, இப்போது இருக்கிற போக 
போக்ய இழுப்பில்‌, எவனுக்குமே மிச்சம்‌ பிடிக்க முடியாது. 
அதனால்‌ சிக்கன வாழ்க்கை நடத்தினால்தான்‌ “தனக்கு மிஞ்சி' 
தர்மம்‌ பண்ண முடியும்‌. அதாவது எத்தனை சிக்கனமாயிருக்க 
முடியுமோ அப்படியிருந்து தனக்கு மிஞ்சும்படி யாகப்‌ 
பண்ணிக்‌ கொண்டு தர்மம்‌ பண்ணணும்‌. 


கீதை முதல்‌ ச்லோகத்தில்‌ வருகிற தர்ம க்ஷேத்ரம்‌ என்பது 
இந்தச்‌ சரீரம்தான்‌. ஒரு வயல்‌ என்றால்‌ அதில்‌ விளைச்சல்‌ 
பண்ணுவதற்கு பூஸாரம்‌ வேண்டும்‌; அப்புறம்‌ ஒவ்வொரு 
தானியத்துக்குரிய பருவகாலம்‌ பார்க்க வேண்டும்‌. க்ஷேத்ரம்‌ 
என்றால்‌ வயல்‌. நம்முடைய சரீர வயலுக்கு எது பூஸாரம்‌? 
புத்தி பிரஸன்னமாயிருப்பது, இந்திரியங்கள்‌ பழுதாகாமல்‌ 
சுத்தமாயிருப்பது; விஷயங்களைக்‌ கிரஹித்துக்‌ கொள்ளும்‌ 
ஞானேந்திரியங்கள்‌, கார்யங்கள்‌ பண்ணும்‌ கர்மேந்திரியங்கள்‌ 
இரண்டும்‌ தீகூண்யமாயிருப்பது - இதுதான்‌: பூஸாரம்‌. 
ஓடியாடவும்‌, தளர்ச்சியில்லாமல்‌ ஆலோசிக்கவும்‌ சக்தி இருப்‌ 
பதுதான்‌ பருவ காலம்‌. இதையெல்லாம்‌ பொறுத்து இந்தச்‌ 
சரீர வயலில்‌ தர்மப்‌ பயிரை வளர்த்து, தர்ம Grad rip bs 
வேண்டும்‌. அந்தப்‌ பயிரை வளரவொட்டாமல்‌ ஹானி 
செய்கிற களைதான்‌ தனக்காக அவசியத்துக்கு மீறிச்‌ செலவழிப்‌ 
பது. வயல்‌ நிறையக்‌ களை மண்டியிருப்பதைப்‌ பார்த்து 
நன்றாக விளைந்திருப்பதாகச்‌ 
தான்‌, தனக்காகச்‌ செலவழித்து அதில்‌ ஏற்படும்‌ ஸெளகர்யங்‌ 
களைப்‌ பார்த்து ஸந்தோஷிப்பது! களை பிடுங்குவதில்‌ 
எத்தனை கவனமாயிருக்கிறோமோ, அத்தனை கவனமாக 


32 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சிக்கனம்‌ தன்‌ சேமிப்புக்காக அல்ல, பரோபகாரத்துக்‌ 
காகவே என்பது போலவே, கடன்‌ வாங்காமலிருப்பதும்‌ உன்‌ 
நன்மையைக்‌ கருதி மட்டுமில்லாமல்‌ பரோபகார உத்தேசத்தின்‌ 
மீதே இருக்க வேண்டும்‌. கடன்‌ பட்டுவிட்டால்‌ அதை அடைப்‌ 
பதற்கே பாடுபடுவது; ஒரு கடன்‌ அடைந்த பிறகு ஏற்கெனவே ` 
கடன்‌ வாங்னெ பழக்கத்தில்‌ மறுபடி மறுபடி கடனுக்குப்‌ 
போவது என்றுதான்‌ அனர்த்தமாகப்‌ போய்க்கொண்டிருக்கும்‌. 
இப்படித்‌ தனக்கே இல்லாத நிலையை உண்டாக்கிக்‌ கொண்‌ 
டால்‌ பிறருக்கு எப்படிச்‌ செய்வது? 


ஆசார்யாள்‌ 'ப்ரச்னோத்தர ரத்ன மாலிகா' என்று 

கேள்வியும்‌ பதிலுமாக ஒரு புஸ்தகம்‌ எழுதியிருக்றொர்‌. அதிலே 

ஒரு கேள்வி, "உலகத்தில்‌ தீட்டாக ஆவது எது?” என்பது. 
Allan ஆசெளசம்‌ பவேத்‌? 


சுசி என்றால்‌ சுத்தம்‌. அசுசி (என்றால்‌) அசுத்தம்‌. ARA 
யுள்ளது ஆசெளசம்‌. தேவ கார்யங்களுக்கு உதவாதபடி 
ஆக்குகிற சாவுத்‌ தீட்டு, பிரஸவத்‌ தீட்டு முதலானவற்றையே 
சாஸ்திரங்களில்‌ ஆசெளசம்‌ என்று சொல்லியிருக்றெது. 
இங்கே, சிஷ்யன்‌ “ஆசெளசம்‌ எது?” என்று கேட்பதாகவும்‌, 
அதற்குக்‌ குரு பதில்‌ சொல்வதாசவும்‌ ஆசார்யாள்‌ சொல்லு 
கிறார்‌. அந்தப்‌ பதில்‌ என்ன? 

ருணம்‌ ந்ருணாம்‌ 


“ந்ருணாம்‌' என்றால்‌ “மனுஷ்யனுக்கு', “மனுஷ்யனாகப்‌ 
பிறந்த எல்லாருக்கும்‌ என்று அர்த்தம்‌. “ருணம்‌' என்றால்‌ 
BLÒT மனுஷ்ய ஜன்மா எடுத்தவனுக்குப்‌ பெரிய தீட்டு கடன்‌ 
படுவதுதான்‌' என்று ஆசார்யாள்‌ சொல்கிறார்‌. ஏன்‌ அப்படிச்‌ 
சொன்னார்‌? 


ல்‌ என்ன பண்ணுகிறோம்‌? இந்தக்‌ காலத்தில்‌ 
இல்லை. 'தீட்டாவது, துடக்காவது? எல்லாம்‌ 
விதானம்‌ உள்பட எல்லா 


தீட்டு வந்தா 
ஒன்றும்‌ பண்ணுவ 
ஸூப்பர்ஸ்டிஷன்‌' என்று ஆலய ஸன்‌ 
இடத்திலும்‌ ஆசெளசங்களைக்‌ கலந்து கொண்டிருக்கிறோம்‌. 
பலனாகத்தான்‌ துர்பிக்ஷம்‌, நூதன நூதன வியாதிகள்‌, மஹா 
க்ஷேத்ரங்களிலேயே விபத்துகள்‌ என்று ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்‌. 
இன்றன. ஆகையால்‌ ஐம்பது வருஷத்துக்கு முன்வரை இருந்த 

33 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நடைமுறையை வைத்தே, ஆசார்யாள்‌ எழுதினதற்கு அர்த்தம்‌ 
சொல்கிறேன்‌. இரண்டாயிரம்‌ வருஷம்‌ முந்தி அவர்‌ இருந்த 
போதும்‌, அவருக்கும்‌ எத்தனையோ ஆயிரம்‌ வருஷம்‌ முந்தி 
யும்‌ இதே ஆசார-ஆசெளசங்கள்தானே அனுஷ்டானத்திலிருந்‌ 
திருக்கின்றன? ஒருத்தனுக்குத்‌ தீட்டு ஸம்பவித்து விட்டால்‌ அந்த 
நாளில்‌ என்ன பண்ணுவார்கள்‌? மற்றவர்கள்‌ அவன்‌ கிட்டேயே 
வர மாட்டார்கள்‌. மேலே பட்டு விடப்போகிறான்‌ என்று 
தள்ளித்‌ தள்ளியே போவார்கள்‌. கடனாளியாக இருக்கிற 
வனைக்‌ கண்டும்‌ பயந்து, “எங்கே நம்மைக்‌ கேட்டுவிடு 
வானோ?” என்று மற்றவர்கள்‌ ஒதுங்கித்தானே ஓடுகிறார்கள்‌! 
இவனும்‌ கடன்‌ கொடுத்தவன்‌ எங்கே எதிர்ப்பட்டுவிடுவானோ 
என்று பயந்து கொண்டு ஜன ஸமூஹத்தின்‌ கண்ணில்‌ படாமல்‌ 
ஒளிந்து கொண்டுதான்‌ போவான்‌. தலையில்‌ துணியைப்‌ 
போட்டுக்‌ கொண்டு போவது என்பார்கள்‌, அடையாளம்‌ 
தெரியாமலிருப்பதற்கு! தன்னைத்‌ தானே இப்படி பெரிய 
ஆசெளசம்‌ ஏற்பட்டுவிட்டது போல அவன்‌ ஸமூஹப்‌ பிரஷ்டம்‌ 
செய்து கொண்டு விடுகிறான்‌. 


ஒருத்தன்‌ கடன்‌ பழக்கம்‌ ஏற்படுத்திக்‌ கொள்வதால்‌ 
அத்தனை பேருக்கும்‌ கஷ்டம்‌. 'கடன்பட்டார்‌ நெஞ்சம்‌ போல்‌ 
கலங்கினான்‌' என்று கம்பரே சொன்னபடி, கடன்‌ வாங்கிவிட்ட 
வன்‌ கொடுத்தவனை நினைத்து எப்போதும்‌ பயந்துகொண்டு 
கஷ்டப்படுகிறான்‌; தப்பித்துக்‌ கொள்வதற்காகப்‌ பொய்‌ சொல்‌ 
கிறான்‌; மிஞ்சினால்‌ கடனை அடைப்பதற்காகத்‌ திருடவும்‌ 
துணிகிறான்‌. கடன்‌ பட்டாரைப்‌ போல, அல்லது அதை 
விடவும்‌ 'கடன்‌ கொடுத்தார்‌ நெஞ்சம்‌” கலங்கிக்‌ கொண்டுதான்‌ 
இருக்கும்‌. பணத்தை அழுதவன்‌ இவன்தானே? அது ' திரும்பி 
வருமா, வராதா என்று எப்போது பார்த்தாலும்‌ கவலைப்‌ 
பட்டுக்‌ கொண்டிருப்பான்‌. கடன்‌ கொடுத்தவனான இவனுக்கு 
எத்தனை எரிச்சலும்‌ மனக்கொதிப்பும்‌ உண்டாகியிருக்கிறது 
என்பது “கடன்காரன்‌, கடன்காரி” என்று வசவு ஏற்பட்டிருப்பதி 
லிருந்தே தெரிகிறது! 


கடன்காரன்‌ என்றால்‌ கடன்‌ கொடுத்தவன்‌, வாங்கினவன்‌ 

என்று இரண்டு தினுஸாகவும்‌ அர்த்தம்‌ பண்ணிக்‌ கொள்ள 

இடமிருக்கிறது! வளர்ந்த குழந்தைகள்‌ செத்துப்போனால்‌, 

“கடன்காரன்‌ (கடன்காரி) போயிட்டானே (போயிட்டாளே)! 
34 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


என்று தாயாக இருக்கப்பட்டவள்‌ மனஸ்‌ நொந்து பிரலாபிப்ப 
துண்டு. இங்கே கடன்காரன்‌ என்றால்‌ பூர்வ ஜன்மத்தில்‌ 
நமக்குப்‌ பணமாகவோ, உழைப்பாகவோ கொடுத்தவன்‌ என்று 
அர்த்தம்‌. அப்படிக்‌ கொடுத்ததை, கடனைத்‌ திருப்பி வாங்கிக்‌ 
கொள்றெ மாதிரி வாங்கிக்‌ கொள்ளவே இப்போது பிள்ளை 
யாகப்‌ பிறக்கிறான்‌. பெற்றவர்களுக்குச்‌ செலவு, தேஹ சிரமம்‌ 
எல்லாம்‌ வைக்கிறான்‌. இவற்றில்‌ தான்‌ முன்‌ ஜன்மாவில்‌ 
கொடுத்த அளவுக்குத்‌ திரும்ப அவர்களிடம்‌ வாங்கிக்‌ கொண்ட 
வுடன்‌ கடன்‌ தீர்ந்தாயிற்று என்று கண்ணை மூடிக்கொண்டு 
போய்விடுகிறான்‌. 


“ஐன்மாந்தரக்‌ கடன்காரன்‌” என்று சொல்கிறபோதும்‌ பூர்வ 
ஜன்மத்தில்‌ நாம்‌ ஒருத்தனால்‌ பெற்றதைத்‌ திரும்ப நம்மிட 
மிருந்து வாங்கிக்‌ கொள்ள அவன்‌ வந்திருக்கிறான்‌ என்றே 
அர்த்தம்‌. 

ஒருத்தன்‌ கடன்‌ படுவதனால்‌, கடன்‌ படுறெவன்‌ மட்டுமில்‌ 
லாமல்‌ கடன்‌ தருகிறவனும்‌ கஷ்டத்துக்கு ஆளாகிறான்‌ என்று 
சொல்ல வந்தேன்‌. இப்போது நவீன 'ஐடியாலஜி' போய்க்‌ 
கொண்டிருக்கிற போக்கில்‌ கடன்‌ கொடுத்தவர்தான்‌ அதிகக்‌ 
கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டி.யிருக்கிறது. ஸர்க்காரே கடன்‌ 
வாங்கிப்‌ பெரிய பெரிய திட்டம்‌ போடுவதாக இருப்பதால்‌ 
போலிருக்கிறது, கடன்‌ பட்டவர்களுக்குத்தான்‌ இப்போது 
ஸர்க்காரில்‌ எல்லா சலுகையும்‌! வெளி தேசங்களில்‌ உள்ள 
லக்ஷரிகள்தான்‌ இப்போது நம்‌ ஸர்க்காருக்கு டார்கெட்‌ 
(குறிக்கோள்‌)! வாஸ்தவத்தில்‌ தேசத்தில்‌ திருப்தியும்‌ ஆத்யாத்‌ 
மிகமான அபிவிருத்தியும்‌ ஏற்பட வேண்டுமானால்‌, இனங்‌ 
களுக்கு இடையில்‌ பொறாமையும்‌ போட்டிகளும்‌ , போக 
வேண்டுமானால்‌, 'வாழ்க்கைத்தரம்‌ என்று. ப்‌ Sa எட்‌ 
குறைப்பதற்குத்தான்‌ திட்டம்‌ cang வேண்டும்‌. அவ 
வாழ்க்கைத்‌ தரத்தை மேல்நாடுகளின்‌ ae உ 
தீர வேண்டும்‌ என்று தீர்மானம்‌ செய்து கொண்டு வேண்டாத 
வஸ்துக்களை அத்யாவசியத்‌ பபபல ஆக்குவதற்கே 
எர்க்கார்‌ திட்டம்‌ BLL என்று ஒயாமல்‌ போட்டுக்‌ i 
டிருக்றெது. இதற்காக, இந்தத்‌ தேசத்திலுள்ள எ பயறும்‌ 
களின்‌ கடனையும்‌ சேர்த்து வைத்தி CULES இல்‌ 
எத்தனையோ ஸைஃபர்கள்‌ போடுகிற தொகை லோகம்‌ பூரா 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வும்‌ கடன்‌ பட்டிருக்கிறது. வேண்டாத வஸ்துக்களில்‌ ஜனங்‌ 
களுக்கு அபிருசியை உண்டாக்கி விட்டு, அவர்களையும்‌ சம்பள 
உயர்வுக்காக எப்போது பார்த்தாலும்‌ சண்டை, ஸ்டிரைக்‌ 
என்று இறங்குவதற்குத்‌ தூண்டிக்‌ கொண்டிருக்கிறது. 'இட்டம்‌” 
என்ற பெயரில்‌ திட்டமில்லாமல்‌ செய்கிற காரியத்தால்‌ ஏற்பட்‌ 
டிருக்கிற inflation (பணவீக்கத்தி)-ல்‌ என்ன வந்தாலும்‌ போத 
மாட்டேனென்திறது. ஜனங்கள்‌ கடனாளியாக வேண்டியிருக்‌ 
கிறது.. இதற்கு ஸர்க்காரே 'இன்ணென்டிவ்‌' (ஊக்குதல்‌) தருவ 
தாக இருக்கறது! ஜனங்களைக்‌ கடன்‌ வாங்குவதற்கு நன்றாகப்‌ 
பழக்கி வைக்கிற ரீதியில்‌ கிராமத்துக்குக்‌ கிராமம்‌ பாங்குகள்‌ 
திறந்து, அனேக ஜனங்களுக்கு “லோன்‌” (கடன்‌) கொடுக்கிறது. 
இதனாலே எத்தனையோ, பொய்‌, மோசடி, கரப்ஷன்‌, பாங்கு 
சொல்கிற இனத்துக்காகக்‌ கடன்‌ வாங்குவதாகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டு அதை வேறு காரியங்களுக்குப்‌ பிரயோஜனப்படுத்து 
வது; அதற்காக inspection 51211-க்கு “அழுவது”, முதலில்‌ பலபேர்‌ 
மனுப்போடும்‌ போட்டியில்‌ லோன்‌” வாங்குவதற்கே அதிகாரி 
களுக்கு 'நைவேத்யம்‌ பண்ணுவது” என்றெல்லாம்‌ ரொம்பக்‌ 
குழறுபடியாகப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறது. அப்புறம்‌ 
கடனைத்‌ திருப்பி வசூலிப்பதும்‌ கஷ்டமாகிறது. கட்டாயப்‌ 
படுத்தி வாங்கினால்‌ ‘Court’ போய்விடப்போகிறதே என்ற 
பயத்தில்‌ 'லோனை” write off பண்ணிவிடுகிறார்கள்‌. சொந்தப்‌ 
பணமா என்ன, ஜனங்கள்‌ (வரி முதலானவைகளாகக்‌) கொடுத்‌ 
ததுதானே என்பதால்‌ ஸலபமாகக்‌ கடனை வஜா செய்து 
விட்டு நல்ல பெயரும்‌, வோட்டும்‌ ஸம்பாதிக்கப்‌ பார்க்கிறார்‌ 
கள்‌. அதோடு போகவில்லை. சொந்தப்‌ பணத்தைக்‌ கடனாகக்‌ 
கொடுத்தவன்‌ அல்லது குத்தகைப்‌ பணம்‌ பெற வேண்டியவன்‌ 


ஏழைகளுக்கு வாஸ்தவமாக நன்மை பண்ணுவதை யாரும்‌ 
ஆக்ஷபிக்கவில்லை. ஆனால்‌ பொதுவாக அடக்கப்‌ பண்பும்‌ 
எளிமையும்‌ உள்ள நம்‌ ஏழை ஜனங்களை வீண்‌ டாம்பீகத்‌ 
திலும்‌, பலவிதமான பொய்‌ பித்தலாட்டங்களிலும்‌- தூண்டி 
விட்டு, “பட்ட கடனைச்‌ ர்க்கத்தான்‌ வேண்டும்‌ என்‌ பெரிய 
3 DS D 
CC-0. In Public Domain. Digitized byfluthulakshmi Research Academy 


தர்மத்துக்கு விரோதமாக நாம்‌ போனாலும்‌ ஸர்க்கார்‌ நமக்குத்‌ 
தான்‌ ஆதரவாக இருக்கும்‌' என்று துணிச்சல்‌ கொள்ள 
வைப்பது நன்மை இல்லவே இல்லை; தீமைதான்‌. “வோட்டுப்‌ 
பெட்டி பலம்‌ நமக்குத்‌ தானிருக்கிறது என்று அவர்களை - 
எண்ண வைத்து, அதற்காகத்‌ தர்ம பலத்தையும்‌ தெய்வ பலத்‌ 
தையும்‌ அவர்கள்‌ இழக்கும்படிச்‌ செய்வது அவர்களுக்குச்‌ 
செய்கிற தீமைதான்‌. 


கடன்‌ கொடுத்தவன்‌ எப்படியெல்லாம்‌ கடின சித்தனாகிக்‌ 
கொடுமை. பண்ணுகிறான்‌ என்பதும்‌ எனக்குத்‌ தெரியாமல்‌ 
இல்லை. அநியாய வட்டி வாங்குவது, எத்தனை திருப்பி 
னாலும்‌ அசலில்‌ கழித்துக்‌ கொள்ளாமல்‌ வட்டியிலேயே 
கழித்துக்‌ கொள்வது என்று அவர்களும்‌ அனேக அக்கிரமங்கள்‌ 
பண்ணத்தான்‌ பண்ணுகிறார்கள்‌. 


கடன்‌ வாங்குவது என்ற தப்பை ஒருவன்‌ பண்ணுவதால்‌ 
தான்‌ இப்படி இன்னொருத்தன்‌ (கடன்‌ கொடுப்பவன்‌) பாவம்‌ 
செய்பவனாக ஆகிறான்‌. கடைசியில்‌ சர்க்கார்‌ அவனுக்கு 
நூமம்‌ போடுறெபோது அவனும்‌ கஷ்டப்படுகிறான்‌! 


ஆதலால்‌, அடிமுதலில்‌ எவனானாலும்‌ கடன்‌ என்றே 
போகாமல்‌ தன்‌ வருவாயில்தான்‌ காலம்‌ தள்ளுவது என்று 
ஆக்கிக்கொள்ள வேண்டும்‌! 


கடன்‌ கஸ்தியால்தான்‌ அனேகர்‌ திருடர்களாவது: போலி 
ஸன்னியாஸிகளாகி ஊரை ஏமாற்றுவது; மானஸ்தர்களில்‌ பலர்‌ 
குடும்பத்தோடு பிராணஹானி பண்ணிக்‌ கொள்வதாகவும்‌ 
அவ்வப்போது பேப்பரில்‌ பார்க்கும்போது மனஸ்‌ வேதனைப்‌ 
படுகிறது. 

முன்னேயே சொன்ன மாதிரிக்‌ கடன்‌ கொடுத்தவன்‌ கடன்‌ 
பட்டவன்‌ என்ற இரண்டு பேர்‌ மட்டுமில்லாமல்‌ ஊரார்‌ 
எல்லாருமே ஒருவன்‌ கடனாளி என்றால்‌ “அவன்‌ எங்கே 
நம்மை உபத்ரவம்‌ பண்ண வருவானோ? என்று ஓடும்படி 
யிருக்கிறது. 

கடன்‌ பழக்கத்தினால்‌ இப்படி லோகம்‌ முழுக்கச்‌ சிரமங்கள்‌ 
ஏற்படுவதால்தான்‌, இந்த லோகத்திலேயே அதுதான்‌ பெரிய 
i 37 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தீட்டு என்று ஆசார்யாள்‌ தீர்ப்புப்‌ பண்ணி விட்டார்‌. 


பரோபகாரம்‌ என்பதைச்‌ சொல்லும்போது, உபகாரம்‌ 
பண்ணா விட்டாலும்‌ பர அபகாரம்‌ எப்படியெப்படி பண்ணா 
மலிருக்க வேண்டும்‌ என்றும்‌ சொல்ல வேண்டுமல்லவா? Ten 
Commandments (கிறிஸ்துவர்களின்‌ பத்துக்‌ கட்டளைகள்‌) கூட 
எல்லாமே negative-அ கத்தானே (இன்னின்னவற்றைச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பதற்குப்‌ பதில்‌ கூடாது என்பதாகத்தானே) 
இருக்கின்றன! 


வைதிகமான ஸாமான்ய தர்மங்களிலுள்ள அஸ்தேயம்‌ 
(தருடாமை), யோக சாஸ்திரத்திலுள்ள அபிரிக்ரஹம்‌ 
(பொருள்‌ சேர்த்துக்‌ கொள்ளாமை) என்பதாக “நெகடிவ்‌” ஆக 
உள்ள இரண்டுமே பரோபகாரத்துக்கு அங்கம்தான்‌. இந்த 
இரண்டையும்‌ பின்பற்றினால்‌ கருமித்தனம்‌, ஊதாரித்தனம்‌, 
கடன்‌ வாங்குவது எல்லாமே போய்விடும்‌! 


இப்போது நான்‌ விசித்திரமாக ஒன்று சொல்லப்‌ போடு 
றேன்‌. பரோபகாரம்‌ பண்ண வேண்டுமென்பதே நமக்கு 
உண்டான ஒரு 'கடன்‌'தான்‌! பிதிர்கடன்‌ என்கிறோம்‌. சாஸ்தி 


யிருக்கிறது. பிராமண ஜன்மா எடுத்தவன்‌ ரிஷிகளிடமும்‌, 
தேவர்களிடமும்‌, பித்ருக்களிடமும்‌ கடன்பட்டிருக்கிறானென்‌ 
றும்‌ வேதாத்யயனத்தால்‌ ரிஷிக்கடன்‌ தீர்கிறதென்றும்‌, யக்ஞம்‌ 
செய்வதால்‌ தேவர்‌ கடன்‌ தீர்கிறதென்றும்‌, புத்ர ஸந்ததி உண்டு 
பண்ணுவதால்‌ பிதிர்‌ கடன்‌ தீர்கிறதென்றும்‌ சொல்லியிருக்‌ 
கிறது. வேத சாஸ்திரங்களிலேயே சொன்ன பஞ்ச மஹா 


BSG நரம்‌ ஆற்ற வேண்டிய உபகாரத்தையும்‌ “கடன்‌” என்றே 
சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
நாமாக ஒருத்தனுக்குத்‌ தானம்‌ பண்ணாமல்‌ இருக்கலாம்‌. 
எவனோ கடன்‌ கேட்டால்‌ கொடுக்க மாட்டேன்‌ என்‌ 
சொல்லலாம்‌. “கொடுத்தா வைத்திருக்கிறீர்‌? என்‌ பணம்‌, 
38 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi ல்‌ Academy 


'கிறபோது மற்றவர்க 


கொடுப்பதும்‌ கொடுக்காததும்‌ என்‌ இஷ்டம்‌' என்று சொல்ல 
லாம்‌. ஆனால்‌ நாம்‌ கடன்‌ பட்டிருக்கும்போது கடன்‌ கொடுத்த 


வன்‌ திருப்பிக்‌ கேட்டால்‌ இப்படிச்‌ சொல்ல முடியுமா? 


முடிகிறதோ இல்லையோ எப்பாடு பட்டாவது அவனுக்குக்‌ 
கொடுத்துத்‌ தீர்க்கத்தானே வேண்டும்‌? இப்படித்தான்‌ நாம்‌ 
கடன்‌ பட்டிருப்பவர்களுக்காக வேதம்‌ பஞ்ச மஹா யஜ்ஞங்‌ 
களை: விஇித்திருக்கிறது. கடன்‌ என்றால்‌ திருப்பித்தானே ஆக 
வேண்டும்‌? ஆகவே, இதைச்‌ செய்ய மாட்டேன்‌ என்று சொல்ல 
நமக்கு. ‘oot Cr. கிடையாது. நம்‌ போன்ற மனுஷ்யர்களுக்‌ 
கும்‌, பசு பக்ஷிகளுக்கும்‌ உபகாரம்‌ என்ற ரூபத்தில்‌ யஜ்ஞம்‌ 
செய்து அவற்றைத்‌ திருப்திப்படுத்த வேண்டியது நம்‌ கடமை. 
'கடன்‌' என்பதிலிருந்தே கடமை என்பது - வந்திருக்கிறது. 
ஈச்வரன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திலே ஒரு ஜீவனைப்‌ பிறப்பித்து, 
அந்தப்‌ பிரபஞ்சத்தால்‌ அவன்‌ பலவிதமான ஸெளக்கியங்களை 
அடைய வேண்டுமென்று வைத்திருக்கிறபோதே அதைச்‌ 
சேர்ந்த எல்லா வகை ஜீவ இனங்களுக்கும்‌ - பூச்சிப்‌ பொட்டி 
லிருந்து ஆரம்பித்து, தேவ ரிஷிகள்‌ வரைக்கும்‌ - தன்னாலான 
தொண்டை அவன்‌ செய்ய வேண்டும்‌ என்று வேதத்தின்‌ மூலம்‌ 
ஆர்டர்‌ போட்டிருக்கிறான்‌. ஆதலால்‌ இதைக்‌ கடனாக, கடமை 
யாகச்‌ செய்தேயாக வேண்டும்‌. 'கடனே' என்று செய்யாமல்‌ 
அன்பைக்‌ கலந்து, உபகாரத்துக்குப்‌ பாத்திரமாகிற எல்லாரை 
யும்‌ அந்த ஈச்வர ஸ்வரூபமாகவே பாவித்து அடக்கத்தோடு - 
பணி செய்ய வேண்டும்‌. 


இந்த உணர்ச்சி வந்து விட்டால்‌ - பரோபகாரம்‌ என்பது 
ஈச்வரனின்‌ கட்டளையான கடன்‌ என்று புரிந்து கொண்டு 
விட்டால்‌ - நாம்‌ எத்தனை கஷ்ட தசையிலிருந்தாலும்‌ 
பரோபகாரத்தை விட்டுவிடாமல்‌ செய்வோம்‌. தனக்கு மிஞ்சி 
தர்மம்‌ என்றுதானே சொல்லியிருக்கு? நீயே சிரம தசையிலிருக்‌ 
ளுக்காக வேறு ஏன்‌ சிரமப்படுகிறாய்‌? 
என்று கேட்கத்தான்‌ கேட்பார்கள்‌. அப்போது, நான்‌ சிரம 
தசையில்‌ இருக்கிறேன்‌ என்றால்‌ பூர்வ ஜன்மாவில்‌ ஈச்வராக்‌ 
ஞைகளை ஸரியாகப்‌ பண்ணாததற்கு இது தண்டனை என்றே 
அர்த்தம்‌. போன ஜன்மத்தில்‌ நான்‌ பிறத்தியாருக்கு எந்த 
உபகாரமும்‌, தொண்டும்‌ பண்ணாததால்‌ இப்போது கஷ்டப்‌ 
படுகிறேன்‌. அதனாலேயே இப்போதுதான்‌ நிச்சயமாக நான்‌ 
, பரோபகாரம்‌ செய்தாக வேண்டும்‌. தனக்கு மிஞ்சி - போன 

39 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஜன்மாவின்‌ (கர்ம) பாக்கியாக, அப்போதைய உடம்பு 
போன பிறகும்‌ மிஞ்சி - இப்போது வந்து சேர்ந்திருக்கும்‌ 
இந்தக்‌ கஷ்டம்தான்‌, 'தனக்கு மிஞ்சி'. இது தீருவதற்காகவே 
தர்மம்‌ செய்தாக வேண்டும்‌. அதுதான்‌ 'தனக்கு மிஞ்சி தாமம்‌. 
நீர்‌ அதற்கு வேறேதோ தப்பர்த்தம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்‌ 
கிறீர்‌. இப்போது நான்‌ தன்னையும்‌ மிஞ்சி - அதாவது என்‌ 
சொந்தக்‌ கஷ்டத்தையும்‌ மிஞ்சி - தர்மம்‌ பண்ணினால்தான்‌ 
வருங்காலத்திலாவது நன்றாயிருப்பேன்‌' என்று பதில்‌ சொல்ல 
வேண்டும்‌. 


எத்தனையோ கஷ்டத்திலும்‌ இளையான்குடி மாற 
நாயனாரைப்‌ போலப்‌ பரோபகாரம்‌ பண்ணினவர்களின்‌ 
ஞாபகம்‌ நமக்குப்‌ போகக்கூடாது. 


தான்‌ எத்தனை கஷ்டப்பட்டாலும்‌, அதைப்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌ அதற்கு மேம்பட்டு வெளியிலே 


ன்‌ மிச்சம்‌ பிடிக்கும்‌ விதத்தில்‌ 
ஸ்தி இல்லாமல்‌ சிக்கன 


சேமிப்புக்கு வழி: சோற்றுச்‌ செலவைவிட ஜாஸ்தியாகும்‌ 
காபியை நிறுத்துவது; பட்டுத்‌ துணி வேண்டாம்‌ என்று விடு 
ம்‌ i யமத்தால்‌ (தன்‌ சாப்பாட்டைத்‌ தன்‌ 
கையாலேயே சமைத்துச்‌ சாப்பிடுவது என்ற நெறியால்‌) 
ஹோட்டல்‌ செலவை அடியோடு குறைப்பது; ஸினிமாவுக்குப்‌ 
போவதை நிறுத்துவது என்ற இந்த நாலை மட்டும்‌ செய்து 
விட்டால்‌ போதும்‌. எவனும்‌ கடன்‌ கஸ்திப்‌ படாமலிருப்ப 
40 ` 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தோடு, பிறத்தியாருக்கும்‌ திரவிய ரூபத்தில்‌ ஏதோ கொஞ்ச 
மாவது உபகரிக்க முடியும்‌. இதெல்லாம்‌ ஒரு குடும்பத்தில்‌ 
தினப்படி ஸமாசாரங்கள்‌. இவற்றோடு ஸமூஹ ப்ரச்னையாகி 
விட்ட வரதக்ூிணையையும்‌, ஆடம்பரக்‌ கல்யாணத்தையும்‌ 
சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. வரதகரிணை இல்லை, 
கல்யாணத்துக்காக ஆயிரம்‌ பதினாயிரம்‌ என்று செலவழிப்ப 
தில்லை என்றால்‌ எந்தக்‌ குடும்பத்திலும்‌ பணமுடை, கடன்‌ 
உபத்ரவம்‌ ஏற்படவே ஏற்படாது. பொதுப்‌ பணிகளுக்கு உதவ 
ஸம்ருத்தியாகக்‌ கிடைக்கும்‌, 


ஏது இன்றியமையாதது, எதெது இல்லாவிட்டாலும்‌ 
வாழ்க்கை நடத்த முடியும்‌; எதெது இல்லாமலும்‌ நம்‌ அப்பன்‌ 
பாட்டனெல்லாரும்‌ ஸந்தோஷமாகவே வாழ்ந்தார்கள்‌ என்று 
ஆலோசித்துப்‌ பார்த்துத்‌ தேவைகளைக்‌ குறைத்துக்‌ கொண்டு 
வாழ வேண்டும்‌. முதலில்‌ சிரமமாக இருக்கும்‌. சபலங்கள்‌ 
இழுத்துக்‌ கொண்டுதான்‌ இருக்கும்‌. இருந்தாலும்‌ தாயான 
அம்பாளை வேண்டிக்‌ கொண்டு, அனுக்ரஹ பலத்தில்‌ தேறித்‌ 
தெளிந்து ஜயிக்க வேண்டும்‌. அப்புறம்‌ தெரியும்‌ - அந்த ல 
வாழ்க்கையில்தான்‌ எத்தனை நிம்மதி இருக்கிறதென்று! 
போக்ய வஸ்துக்களைத்‌ தேவை தேவை என்று சேர்த்துக்‌ 
கொண்டே போனால்‌ அப்புறம்‌ வீடு பெரிசாகப்‌ பார்க்க 
வேண்டியிருக்கிறது; அதனால்‌ வாடகைச்‌ செலவு _ஏறுகிறது. 
இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக நமக்கே வருமானம்‌ போதாமல்‌ 
ஆக்கிக்‌ கொண்டால்‌ பரோபகாரம்‌ பண்ணி நம்‌ கர்மாவைக்‌ 
கழுவிக்‌ கொள்வதெப்படி? அனாவசியங்களை ee 
கழித்துக்‌ கட்டிவிட்டால்‌ நமக்கும்‌ நிம்மதியாக, பிறருக்கும்‌ 
உதவியாக ஜன்மாவை உயர்த்திக்‌ கொள்ளலாம்‌. 
ம்பாள்‌ தாயாக, அந்த ஒரே தாயாருக்கு நாம்‌ அத்தனை 
ரம்‌ ட்‌ ஒரு ப coe சக்‌ 
இருந்தால்‌ அவை ஒட்டிக்‌ கொண்டு இருக்கிறாற LATS 
ருக்கொருத்தர்‌ உபகாரம்‌ பண்ணிக்‌ டு அத்ன்‌ ம்‌. ந்த 
உபகாரம்தான்‌ என்று generalise பண்ண 3வண்டியதில்‌ ல; 
அவாவாள்‌ ஸ்திதியில்‌ : எது ஸாத்யமோ அந்த உபகாரத்தைச்‌ 
செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம்‌. 


41 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆசாரம்‌: 
வஜ்ரம்‌ பாய்ந்த 
விருக்ஷம்‌ 


பூர்விகர்கள்‌ ஓழுகிய வழியில்‌ போவதற்கே 'அசாரம்‌' 
என்று பெயர்‌. ஆசார - வ்யவஹாரங்கள்‌ என்றும்‌ சொல்வ 
துண்டு. வ்யவஹாரம்‌ என்பது நிகழ்கால நடப்பாக மட்டும்‌ 
இருப்பது. ஆசாரம்‌ என்பது பூர்வத்தில்‌ நெடுங்காலமாக நம்‌ 
முன்னோர்கள்‌ தங்கள்‌ நன்னடத்தைக்கு ஆதாரமாக என்ன 
செய்தார்களோ அது. அதற்கு நீண்ட காலம்‌ நிலைத்து 
நின்றதால்‌, நெடுங்கால மரத்தில்‌ உண்டாகிற வஜ்ரம்‌ போன்ற 
உறுதி உண்டு. அந்த உறுதியான அஸ்இிவாரத்தின்மேல்‌ நாமும்‌ 
நம்‌ வாழ்முறையை எழுப்பிக்‌ கொண்டால்தான்‌ நமது 
வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும்‌. 


நம்‌ பூர்விகர்கள்‌ எப்படிப்பட்ட நெறிகளைக்‌ கைக்‌ கொண் 
டிருந்தார்களென்றால்‌, நம்‌ சாஸ்திரங்களிலும்‌ ஸம்பிரதாயங்‌ 
களிலும்‌ என்னென்ன உண்டோ அவற்றைத்தான்‌. அவற்றை 
அவர்கள்‌ அனுஷ்டித்த சிறப்பினால்தான்‌ நம்‌ தேசமே தொன்று 
தொட்டு பாரமார்த்திகத்திலும்‌, ஞானத்திலும்‌, பக்தியிலும்‌, 
அது மட்டுமின்றி எல்லாக்‌ கலைகளிலும்கூட லோகத்திலேயே 
முதன்மை ஸ்தானம்‌ பெற்றிருக்கிறது. இன்றைக்கு நாம்‌ 
இவ்வளவு சீரழிந்துவிட்ட பிறகும்கூட நாம்தான்‌ ஆத்யாத்மிகத்‌ 
தில்‌ தங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று மற்ற தேசத்தவர்‌ 
கள்‌, மற்ற மதஸ்தர்கள்‌ இங்கே உள்ள ஆசிரமங்களுக்குக்‌. 
கூட்டம்‌ கூட்டமாக வந்து. கொண்டிருக்கிறார்கள்‌ என்றால்‌ அது 
பூர்வாசாரம்‌ 'பெடல்‌' பண்ணிவிட்ட வேகத்தின்‌ எஞ்சிய, 
பலத்தால்தான்‌! 


இந்த ஆசாரங்களில்‌ பெரும்பாலானவற்றை விட்டுவிட 
வேண்டுமென்றுதான்‌ ஸமீப காலமாக, ஓரிரு நூற்றாண்டாக, 
நம்‌ நாட்டில்‌ சீர்த்திருத்தக்காரர்கள்‌ சொல்லி வருகிறார்கள்‌. 
ஓவ்வொரு சீர்திருத்தக்காரரும்‌ வரும்போது, நம்முடைய மதம்‌ 
42 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


என்னும்‌ வயலில்‌ இதுதான்‌ களை, இதை எடுத்து விட்டால்‌ 
போதும்‌, பயிர்‌ நன்றாக இருக்கும்‌ என்று சொல்கிறார்கள்‌. 
இப்படி. அவரவருக்குத்‌ தோன்றுகிறபடி ஒவ்வொன்றாக எடுத்‌ 
துப்‌ போட்டுக்‌ கொண்டேயிருந்தால்‌ பயிர்‌ என்றே ஒன்றும்‌ 
மிஞ்சாது! ஆனதால்‌ நம்மைவிட அறிவிலும்‌, அருளிலும்‌, 
அனுக்ரஹ சக்தியிலும்‌ எவ்வளவோ மேல்‌ நிலையிலுள்ள 
ரிஷிகள்‌ தர்மசாஸ்திரங்களில்‌ என்னென்ன சொல்லியிருக்கிறார்‌ 
களோ அவற்றைப்‌ பூர்ணமாக அனுளரிப்பதற்குத்தான்‌ நாம்‌ 
பிரயத்தனப்பட வேண்டும்‌. அதற்கான மன உறுதியைத்‌ தரும்‌ 
படிப்‌ பகவானிடம்‌ பிரார்த்திக்க வேண்டும்‌. 


இன்னொன்று யோசித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. இத்தனை 
சீர்திருத்தத்‌ தலைவர்கள்‌ வந்து இவ்வளவு சீர்திருத்த இயக்கங்‌ 
களை ஆரம்பித்தும்‌ இவற்றிலிருந்து நாம்‌ மஹானாக ஞானியாக 
எத்தனை பேரைப்‌ பெற முடிந்திருக்கிறது? யாரை வேண்டு 
மானாலும்‌ ரிஷி, அவதாரம்‌, messenger of God என்று சொல்லி 
விடலாம்‌. ஆனால்‌ வாஸ்தவத்தில்‌ ஜனங்களின்‌ தாபத்தைச்‌ 
சமனம்‌ செய்கிற அனுக்ரஹ சக்தி இவர்களுக்கு இருக்கிறதா 
என்பதே கேள்வி. ஸம்பிரதாயமாக வருகிற குரு உபதேசத்தால்‌ 
இப்போதும்‌ பலபேர்‌ பெற்று வருகிற அனுக்ரஹமும்‌ ஸ்வானு 
பூதியும்‌ இந்த ஈ£(௦ா௱-காரர்களிடமிருந்து வருமா? 
நேற்றைக்கொன்று, இன்றைக்கொன்று என்று சொல்லிக்‌ 
கொண்டிருக்கும்‌ இவர்களுக்காக tradition என்ற வயிரம்‌ பாய்ந்த 
ஸம்பிரதாய விருக்ஷத்தை வெட்டி விடுவதா? இப்படி நான்‌ 
கேட்கவில்லை. பத்துப்‌ பன்னிரண்டு வெள்ளைக்காரர்களே - 
அவர்கள்‌ ஆத்ம ஸம்பந்தமாக நிறையப்‌ படித்து ரொம்பவும்‌ 
ஸாதனைகளும்‌ செய்தவர்கள்‌ - என்னிடம்‌ வந்து இப்படி 
வற்புறுத்திக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. Tradition என்றெ 
சாஸ்திர மரபு; அதன்படியே சொந்த வாழ்க்கையை நடத்தின 
தால்‌ பரிசுத்தி பெற்ற குருமார்கள்‌, அப்படிப்பட்டவர்களின்‌ 
அனுபவத்தில்‌ ஊறிப்‌ பக்குவமாகி வருகிற உபதேசம்‌ , தீக்ஷை 
முதலானவை, இவை சிஷ்யனுக்குள்ளேயும்‌ போய்‌ அவனைச்‌ 
சுத்தி பண்ணுவது - என்றிப்படியில்லாமல்‌. ஆத்மானுபவம்‌ 
எப்படி வர முடியும்‌? எத்தனையோ மதங்கள்‌, reform-<seir 
வந்துவிட்டாலும்‌ பூர்வாசாரத்தில்‌ ஊறிய ஆசார்யர்களைப்‌ 
பின்பற்றா விட்டால்‌ ம்‌ பட என்பது: மிகவும்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


துர்பலமாகத்தானே இருக்கிறது?” என்று அவர்கள்‌ கேட்டார்‌ 


அனுபவிகளுக்குள்ளேயே வித்யாஸம்‌ உண்டுதான்‌. 
அதனால்தான்‌ அனேகமாகப்‌ பெரிய மத ஸ்தாபகர்கள்‌ 
எல்லாரும்‌ அனுபவிகளாயிருந்தாலும்‌ ஸமயாசாரங்கள்‌ 


வித்யாஸப்படுகின்றன. ஆனாலும்‌ எவனொருவன்‌ எங்கே 
பிறந்திருந்தாலும்‌ அந்த மதத்துக்கான அசாரங்களைப்‌ பின்‌ 
பற்றினால்‌ அவனுடைய ஆத்மா கடைத்தேறிவிடும்‌. ஆத்மா 
கடைத்தேறச்‌ சீர்திருத்தக்காரர்களை நம்பிப்‌ பிரயோஜனம்‌ 
இல்லை. அனேகமாக இதற்கு reformeras ஸமத்வம்‌, அது, 
இது என்று சொல்லி இந்த லோக வாழ்க்கையில்‌ எல்லோருக்‌ 
கும்‌ பெருமையான ஸ்தானம்‌ வாங்கித்‌ தருபவர்களாயிருக்‌ 
கிறார்களே தவிர, ஆத்ம லோகக்தில்‌ இவர்களால்‌ ஒன்றும்‌ 
பிரயோஜனமில்லை என்பதுதான்‌ அந்த வெள்ளைக்காரர்கள்‌ 
கட்சி. 


எனக்கு எந்தக்‌ கட்சியும்‌ கிடையாது. ஒரு ஜட்ஜை எந்தக்‌ 
கட்சி என்று கேட்டால்‌ என்ன சொல்வது? 'லா'வை (சட்டப்‌ 
புத்தகத்தை)ப்‌ பார்த்து, சொந்த அபிப்ராயமில்லாமல்‌, அதன்‌ 
பிரகாரம்‌ சொல்லத்தான்‌ ஐட்ஜ்‌ இருக்கிறார்‌. “எடர்னல்‌ wr 
(ஸநாதன தர்மம்‌) என்கிற சாஸ்ரெங்களைப்‌ பார்த்து அதில்‌ 
இருப்பதைச்‌ சொல்லவும்‌, என்னால்‌ முடிந்தமட்டும்‌ அப்படிச்‌ 
சொல்லியிருப்பதன்‌ பிரகாரமே நடக்கப்‌ பிரயத்னப்படவும்‌ 
தான்‌ நான்‌ இருக்கிறேன்‌. அந்த சாஸ்இரங்களில்‌ சொல்லியுள்ள 
ஆசாரங்களின்படி நீங்கள்‌ pis வேண்டும்‌ என்று சொல்ல 
வேண்டியதுதான்‌ ஆசார்யாளின்‌ அன்னப்‌ பிரதிநிதியாக இருக்‌ 
Gor என்‌ பொறுப்பு. நான்‌ சொல்வது உங்களுக்கு ஏறுவதும்‌ 
ஏறாததும்‌ நானே அந்த சாஸ்திர. படி எவ்வளவுக்குச்‌ செய்கி 
றேனோ, செய்யவில்லையோ அதைப்‌ பொறுத்துத்தான்‌. 
எனக்கு அனுஷ்டான சக்தி இருர்கால்தான்‌ என்‌ சொல்லுக்கு 
அதன்படி. சாஸ்திர ரீதியாக உங்களை நடக்கப்‌ பண்ணுவிக்கிற 
சக்தி இருக்கும்‌. 


வெவ்வேறு மதங்களுக்கிடையிலேதான்‌ ஆசாரங்களில்‌ 
வித்யாஸம்‌ இருக்கிறதென்றில்லை. ஒரே மதத்திலேயேகூடப்‌ 
பல கிளை ஸம்பிரதாயங்கள்‌ உண்டாக மாறுபட்ட ஆசாரங்‌ 
44 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கள்‌ இருக்கின்றன. பெளத்தத்திலேயே ஹீனயானம்‌, மஹாயா 
னம்‌, zen என்றெல்லாம்‌ வெவ்வேறு ஆசாரங்கள்‌ இருக்கின்றன. 
இிறிஸ்டியானிடி.யில்‌ காதலிக்‌, ப்ராடெஸ்டென்ட்‌, க்ரீக்‌ சர்ச்‌ 
என்று இருக்கின்றன. இஸ்லாத்தில்‌ ஸியா, ஸன்னி, அஹமதீயா 
என்று மூன்று பிரிவு உண்டு. ஹிந்து மதத்திலும்‌ சைவம்‌, 
வைஷ்ணவம்‌, வைதிகம்‌, தாந்த்ரிகம்‌ என்றெல்லாம்‌ பல 
இருக்கின்றன. 


தேச வித்யாஸத்தாலும்‌ ஆசார வித்யாஸம்‌ ஏற்படுவ 
துண்டு. நம்‌ தேசத்திலேயே வடக்கே குளிர்காலத்தில்‌ ஜலமெல்‌ 
லாம்‌ ஐஸாகப்‌ போகிற ஊர்கள்‌ இருக்கின்றன. அதனால்‌ 
அங்கே பண்டா சட்டை போட்டுக்‌ கொண்டே பூஜை 
பண்ணுவான்‌. அங்கங்கே கிடைக்கும்‌ தான்யாதிகளைப்‌ 
பொறுத்து நைவேத்யம்‌, போஜன ஆசாரம்‌ முதலியன 
கொஞ்சம்‌ மாறும்‌. 


இதெல்லாம்‌ எப்படியானாலும்‌ ஸரி, எந்த இடத்தில்‌ எந்த 
மதத்தில்‌, கிளை மதத்தில்‌ ஒருவன்‌ பிறந்திருந்தாலும்‌ அந்த 
இடத்திலிருந்த அந்த மதத்து (கிளை மதத்து)ப்‌ பூர்விகப்‌ 
பெரியவர்கள்‌ எப்படிப்பட்ட வாழ்முறையை, வாழ்க்கை 
நெறியை ஏற்படுத்திக்‌ கொண்டிருந்தார்களோ, அதுவே தனக்‌ 
கான ஆசாரம்‌ எனக்‌ கொண்டு பின்பற்ற வேண்டும்‌. இப்படி 
அவனவனும்‌ தன்னுடைய மூதாதைகள்‌ போன வழியில்தான்‌ 
போக வேண்டும்‌; இல்லாவிட்டால்‌ அவன்‌ பஇிதனாகி விடுதி 
றான்‌ என்று சொல்லியிருக்கிறது. 


சிகாம்‌ ஸூத்ரம்‌ ௪ புண்ட்ரம்‌ ச ஸமயாசாரமேவ ௪ 1 
பூர்வை - ராசரித: குர்யாத்‌ அந்யதா பதிதோ பவேத்‌ 11 


சிகாம்‌ = சிகை எப்படியிருக்க வேண்டும்‌? துருக்கர்கள்‌ 
மொட்டை அடித்துக்‌ கொள்கிறார்கள்‌. சீக்கியர்கள்‌ முடி, தாடி 
வளர்க்கிறார்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌ க்ராப்‌ பண்ணிக்‌ கொள்கிறார்‌ 
கள்‌. ஹிந்துக்கள்‌ குடுமி வைத்துக்கொள்வது சாஸ்திரத்தில்‌ 
மந்த்ர பூர்வமாகச்‌ சொல்லியுள்ள ஒரு சடங்கு, இதிலும்‌ பல 
வித்யாஸம்‌, சோழியன்‌, நம்பூதிரி, சிதம்பரம்‌ தீக்ஷிதர்கள்‌, 
மற்றவர்கள்‌ ஆகியோருக்குள்‌ குடுமியை முடிந்து கொள்வதில்‌ 
வித்யாஸங்கள்‌ இருக்கின்றன. சிலர்‌ ஊர்த்வ சிகை என்பதாக 

45 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


உச்சியில்‌ முடிந்து கொள்கிறார்கள்‌. சிலர்‌ பூர்வ சிகை என்று 
தலைக்கு முன்பக்கமாக முடிந்து கொள்கிறார்கள்‌. 'இவற்றில்‌ நீ 
பிறந்த மரபிலே எப்படி. கை வைத்துக்‌ கொண்டார்களோ 
அப்படியே நீயும்‌ பண்ணு' என்று. சாஸ்திரம்‌ சொல்கிறது. 


சிகைக்கு அப்புறம்‌ “ஸூத்ரம்‌” என்றது பூணூலை அல்ல. 
ஏனென்றால்‌, பூணூல்‌ விஷயத்தில்‌ அத்தனை குலாசாரங்களுக்‌ 
கும்‌ ஒரே விதிதான்‌. என்னென்ன அனுஷ்டானம்‌ செய்ய 
வேண்டுமென்று விரிவாக codify செய்து ஆச்வலாயன 
ஸூத்ரம்‌, ஆபஸ்தம்ப ஸூத்ரம்‌, போதாயன ஸூத்ரம்‌, 
என்றெல்லாம்தான்‌ வெவ்வேறு பல சாஸ்திரங்கள்‌ இருக்கின்‌ 
றன. இவற்றில்‌ நாம்‌ பிறந்த குடும்பத்தாருக்கு எது ஸூத்ரமோ 
அதில்‌ சொல்லியிருப்பவற்றையே எடுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


“புண்ட்ரம்‌' என்று சொன்னது நெற்றிக்கு இட்டுக்‌ 
கொள்வதை. விபூதி, கோபி சந்தனம்‌, நாமம்‌, கரிப்பொட்டு, 
இவற்றிலும்‌ வெவ்வேறு வகைகள்‌ என்று இருப்பதில்‌ 
குலாசாரப்படி இட்டுக்கொள்ள வேண்டும்‌. 


“ஸமயாசாரம்‌' என்பது மதானுஷ்டானம்‌. ஹிந்து மதத்துக்‌ 
குள்‌ உள்ள அனேக ஸம்பிரதாயங்களுக்குள்‌ நீ பிறந்திருக்கிற 
குடும்பம்‌ எதைச்‌ சேர்ந்ததோ அதற்கான ஆசாரத்தையே 
பின்பற்று. இந்தத்‌ தேசத்தில்‌, இந்த ஊரில்‌, இந்தக்‌ குடும்பத்தில்‌ 
நீ பிறந்திருக்கிறாயென்றால்‌ இது தற்செயலாக (accidental ஆக) 
நேர்ந்ததில்லை; உன்‌ பூர்வ கர்மாவைப்‌ பார்த்து, அதை 
அனுபவிக்கும்போதே நீ தர்ம ரீதியாகப்‌ போனால்‌ எதனால்‌ 
உனக்கு ஆத்மாபிவிருத்தி ஏற்பட முடியும்‌ என்று திட்டம்‌ 
பண்ணி ஈச்வரனேதான்‌ உன்னை இந்தக்‌ குடும்பத்தில்‌ பிறக்க 
வைத்திருக்கிறார்‌. அதனால்‌ அதன்‌ ஸமயாசாரத்தையே நீ 
அனுஷ்டி! 


பூர்வை: ஆசரித குர்யாத்‌ - என்றால்‌ 


“உன்னுடைய பூர்விகர்கள்‌ எப்படிப்‌ பண்ணினார்களோ, 
அப்படியே நீயும்‌ பண்ணு” என்று அர்த்தம்‌. அதாவது முன்னே 
சொன்ன சிகை, ஸூத்ரம்‌, புண்ட்ரம்‌, ஸமயாசாரம்‌ எல்லாவற்‌ 
y 46 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


றிலும்‌ உன்‌ மூதாதைகள்‌ கடைப்பிடித்த ஆசாரங்களையே 
நீயும்‌ கைக்கொள்ளு என்று அர்த்தம்‌. 


அந்யதா பதிதோ பவேத்‌ 


இப்படிச்‌ செய்யாமல்‌, அதாவது தன்‌ குலமுன்னோர்‌ 
வழக்கைப்‌ பின்பற்றாமல்‌, வேறு மார்க்கத்தில்‌ போனால்‌ 
வேறுவித வாழ்க்கை முறைகளையும்‌ வெளி அடையாளங்‌ 
களையும்‌ மேற்கொண்டால்‌, அதாவது தன்‌ மதத்திலிருந்தும்‌ 
இளை ஸம்பிரதாயத்திலிருந்தும்‌ வேறொன்றுக்குப்‌ போனால்‌ 
அப்படிச்‌ செய்கிறவன்‌ பதிதன்‌ ஆகிவிடுவான்‌ என்று 
சொல்லியிருக்கிறது! 


GALLANT 


அடுத்த புத்தகத்தில்‌. . 
2 ஸமூக தணி வாழ்க்கை நெறிகள்‌ என்கிற தலைப்பின்கழ்க்‌ 
4 கட்டுரைகள்‌ தொடர்கின்றன. 


47 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


VLA < TALE er ன இட னா! Ae 
நு ee 
EET NEE 


காலடி: சங்கர பகவத்பாதாள்‌ ஆலயமும்‌ அவரது தாயார்‌ சமாதியும்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


